சைன இத்தாந்த உரைநடை 
(ஒன்பது நூல்களின்‌ தொகுப்பு) 


பதிப்பாசிரியர்‌ 
வித்துவான்‌ சு. பாலசாரநாதன்‌ 


உதவி அசிரியர்‌ 
எஸ்‌. சாயிராமன்‌ 


ம்க்ர்மகோபாத்தியாய 
டாக்டர்‌ உ. வே. சாமிகாதையர்‌ நூல்நிலையம்‌ 
திருவான்மியூர்‌, சென்னை-000 041, 
1983 


மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌. 
நூல்‌ நிலைய வெளியீடு எண்‌ : 76 


முதற்‌ பதிப்பு:--—1988. 1000 பிரதிகள்‌. 


@ மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ ௨, வே. சாமிநாதையர்‌ நூல்‌ பிலையம்‌ 
திருவான்மியூர்‌, சென்னை-600041, 


வீலை :-—ரூ. 5-00 


Fublished with the Financia! assistance from thé 
Government of India, Department of Culture —New Delhi 


Printed at RAJAN & Co. (Printers) 1, Goomes Street, Madras-1 


இப்புத்தகத்தில்‌ அடங்கியவை 


பக்கம்‌ 
முன்னுரை ட ப ட்‌ i—xx 
சைவசித்தாந்த உரைநூல்‌ தொகுப்பு XXi~—XXV 
பிழையும்‌ திருத்தமும்‌ 
சுத்த சிவப்பிரகாசக்‌ கட்டை க 1-13 
அரரதிப்பொருள்‌ ஆறுக்கு வகை... 34-25 
ஞானசாதகப்பனுவல்‌ க si 2637 
சைவ சித்தாந்த உரை நடை i 38—58 
உண்மை நிட்டை கூடும்‌ உபாயம்‌... 59- 
சுத்தாவத்தைக்குத்‌ திட்டாந்தம்‌  ... 60-61 
உன்மனை வகுப்புத்‌ தெரிசனை ப 62- 63 
ஞானம்‌ உணர்த்தும்‌ முறைமை i 64-74 


பஞ்சபூதத்தில்‌ தசகாரியத்தின்‌ வகை 75—100 


முன்னுரை 


வேதம்‌ நான்கினும்‌ மெய்ப்பொருள்‌ ஆவதாய்‌, “நீ்‌ 
என்ற முன்னிலையும்‌, அவன்‌ என்ற படர்க்கையும்‌ இன்றித்‌ 
தன்மைக்கண்‌ * தானேயாய்‌-தான்‌ அன்றி வேறொன்றும்‌ 
இல்லா ஞானப்பேரானாய்த் திகழும்‌ சிவத்துடன்‌ சம்பந்தம்‌ 
உடையது சைவம்‌, 


என்றுமே ஆணவம்‌, கன்மம்‌, மாயை ஆகிய மும்மலப்‌ 
பாசமாம்‌ அழுக்கற்ற சத்த அறிவே சிவம்‌. சிவமே ஆன்‌ . 
மாக்களாகிய பருக்களுக்குப்‌ பதியாகும்‌. ஈம; சர்வாயச 
பசுபதயேச என யஜார்‌ வேதத்தின்‌ நடுவண்‌ விளங்கும்‌ 
ஸ்ரீருத்ரம்‌, சிவபெருமானைப்‌ பசுபதியாகப்‌ போற்றிப்‌ பணி 
கிறது. சுத்த அறிவாம்‌ சிவத்‌ துக்கு ஆணவம்‌ முதலிய மும்‌ 
மலம்‌ இன்மையால்‌ என்றுமே பிறப்பும்‌ இல்லை; இறப்பும்‌ 
இல்லை. “பிறப்போடிறப்பென்றும்‌ இல்லாதான்சகாண்‌”' 
எனப்‌ பிறப்பிறப்பற்ற சிவபரம்பொருளைத்‌ இருஆரூர்த்‌ 
திருத்தாண்டகத்திற்‌ சிந்தித்து வந்திக்கிறார்‌ திருகாவுக்‌ 
கரசர்‌. ஆணவம்‌ முதலிய மும்மலப்‌ பாசத்திற்கட்டுண்டு 
எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறக்‌ து, இறந்து மீட்டும்‌ மீட்டும்‌ பிறப்புக்‌ 
கும்‌, இறப்புக்கும்‌ ஆளாகித்‌ தவித்து அல்லலுற்று இளைத்து 
வருந்தும்‌ ஆன்மாக்களாகிய பசுக்கள்‌, சிவபரம்பொருளை 
ஆணவம்‌ முதலிய மும்மலப்‌ பாசப்‌ பற்று அறப்‌ பற்றிச்‌ 
சார்ச்து பிறப்பிறப்பற்ற பூரண ஞான முத்தி அடைவதை 
விரிவாகத்‌ தெரிவிப்பதே சைவ சித்தாந்தமாகும்‌. 


பிறப்பிறப்பினின்றும்‌ விடுபட்டுக்‌ காலதேசாதீதமான 
பேராமுத்தியடைவதற்கு, பிறப்பிறப்புக்களிற்‌ சிக்கித்‌ தவிக்‌ 
கும்‌ ஆன்மாக்களுக்கு எப்போது பக்குவம்‌ தோன்றும்‌ 
என்பதையும்‌ சைவசித்தாக்தம்‌ தெரிவிக்கிறது. மற்றும்‌ 
ஆன்மாக்கள்‌ சிவத்தைச்‌ சார்க்து பிறப்பிறப்பினின்றும்‌ 
நீங்கி முத்தி அடைவதற்கு வேண்டிய வழிவகைகளையும்‌ 

விளக்கமாக எடுத்‌ துரைப்பதே சைவரசித்தாந்கமாகும்‌. 
% 


நான்‌ என்னும்‌ அகங்காரம்‌ அற்ற 
ஞான சிவான தன்மைக்கண்‌ 


(i) 

ஆன்மாவின்‌ பக்குவ காலத்தில்‌, குருநாதர்‌ பக்குவ நிலை 
யில்‌ உள்ள மாணாக்கனுக்குப்‌ பதி, பசு, பாசம்‌ ஆகிய முப்‌ 
பொருள்‌ உண்மையைத்‌ தெரிவிக்கிறார்‌. பின்னர்‌ பாசமாகிய 
மும்‌ மலங்கனினின்‌ றும்‌ விடுபட்டுப்‌ பதியாகிய பரசிவத்தைச்‌ 
சாரும்‌ பிறப்பிறப்பற்ற முத்தி (வீடுபேறு)யைத்‌ தம்மை 
அடைந்த மாணாக்கன்‌ பெறுதற்குரிய வழிவகைகளையும்‌ குரு 
நாதர்‌ தம்‌ மாணாக்கனுக்குத்‌ தெரிவிக்கிறார்‌. குருநாதர்‌ 
(ஞானாசாரியார்‌) வாயிலாக மாணாக்கனுக்கு முத்தியுற 
உதவுவது சிவபெருமானின்‌ திருவருளே ஆகும்‌. “சத்தம்‌ 
அற எனை ஆண்ட குருமெளனிசையினால்‌ தமியனேற்கு 
உதவு பொருளே'' (சச்சிதானந்தசிவம்‌..-?) எனத்‌ தாயு 
மானகசுவாமிகளும்‌, குருவருளாக உதவுவது திருவருளே 
ஆகும்‌ என்று உணர்த்துகிறார்‌. கருணாகரக்கடவுளை, 
மைவிடாது எழும்‌ நீலகண்ட குருவாகவும்‌, விஷ்‌ ணுவடிவான 
ஞானகுருவாகவும்‌, மலர்‌ மேவிமறை ஓதும்‌ நான்முகக்‌ குரு 
வாகவும்‌ தாயுமானசுவாமிகள்‌ வணங்கித்‌ அதித்‌ 
தள்ளாரே! குருவேமகேஸ்வரன்‌; குருவேவிஷ்ணு; குருவே 
பிரமா; குருவே பரப்பிரம்மம்‌ எனப்பொருள்‌ தரும்‌ சமஸ்‌ 
கிருத சுலோகமும்‌ இங்கே உணர்தற்குரிய து. 


“ஆரியன்‌ தோற்றமுன்‌ அற்ற மலங்களே'* எனக்‌ கரு 
வருளாக ஞானக்‌ துக்குப்‌ பக்குவமுள்ள மாணாக்கனுக்கு 
உதவும்‌ திருவருட்‌ சிறப்பைத்‌ இருமந்திரம்‌ பேசுகிறது. 
ஆதலின்‌ குருவருளே திருவருள்‌ எனத்‌ தெளியலாம்‌. சிவ 
பெருமானே குருவடிவாகத்‌ திருப்பெருந்‌ துறையில்‌ நிறைம்‌ 
மலர்க்‌ குருந்தம்‌ மேவி மணிவாசகருக்குத்‌ திருவருள்‌ செய்த 
சிறப்பும்‌ சிந்திக்கத்‌ தக்கதாகும்‌. குருலிங்க சங்கமத்துள்‌ 
குருவுக்கன்றோ சைவ சித்தாந்தம்‌ முதலிடம்‌ அளித்துள்‌ 
ளது? ஞானம்‌ உணர்த்தும்‌ முறைமை என்னும்‌ நூல்‌ 
(பக்கம்‌-64) முழுமையுமே ஞானத்துக்குப்‌ பக்குவமான 
மாணாக்கனுக்கு ஞானாசாரியார்‌ படிப்படியாக ஞானம்‌ 
உணர்த்தும்‌ முறைமையைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது, 


இனி இம்‌ முன்னுரையை அடுத்துப்‌ பின்வரும்‌ சைவ 
சித்தாந்த தூல்கஞள்‌, ஞானசாதகப்பனுவல்‌, சைவசித்‌ 
தாந்த உரைகடை, பஞ்சபூதத்தில்‌ தசகாரியத்தின்‌ வகை 
ஆகிய நூல்களில்‌ உள்ள லெ சைவசித்தார்க அரும்பதங்‌ 


(ய) 
களின்‌ -- அரும்பதத்‌ தொடர்களின்‌ -- அரும்பதங்கள்‌ 
அமைந்த வாக்கியங்களின்‌ துட்பப்பொருளை விரிவாகக்‌ 
காணலாம்‌. 


ஞானசாதகமின்றிப்‌ பாசம்‌ நீங்காது. அது நீங்கிய 
தன்றிச்‌ சுட்டறிவு ஓழியாது. அது ஒழிம்தன்றி வியாபக 
அறிவு விளங்காது (ஞானசாதகப்‌ பனுவல்‌ பக்கம்‌ 27). 
ஞான சாதகப்பனுவலின்‌ மேற்குறித்த அரும்பொருள்‌ 
நிறைந்த வாக்கியத்தில்‌ உள்ள சுட்டறிவு என்ற அரும்பதத்‌ 
துக்கும்‌, வியாபக அறிவு என்ற அரும்பதத்‌ தொடருக்கும்‌ 
உள்ள பொருட்‌ சிறப்பை விரிவாகக்‌ காண்போம்‌. 


முன்னிலை வையாதே (தாயுமானசுவாமி பரடல்கள்‌ 
17-5)—“கான்‌ என்ற ஆணவ நினைவை முனைக்கவிட்டு அதை 
நீ எனப்‌ பிறர்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ முன்னிலைவையாதே. நான்‌ 
என்ற ஆணவ நினைவை, அந்கினைவின்‌ நினைப்பாற்றலுக்கு 
ஆதாரமான சிவத்தில்‌ ஓடுக்குக, சீவ போதச்‌ சுட்டுணர்‌ 
வைப்‌ பரபோதமெனும்‌ சிவஞானப்‌ பேருணர்வாயெ உதித்‌ 
தொடுங்கல்‌ இல்லாப்‌ பிரக்ஞானத்தில்‌ அகமுகமாகத்‌ 
திருப்பி ஒன்றுக, நீ என்ற முன்னிலைச்‌ சுட்டுக்குள்‌ அகப்‌ 
படாதவாறு கால தேசங்‌ கடந்த நிலை பேராம்‌ நிறைவை 
அடைய முன்னிலை வையாதே'” எனத்‌ தாயுமானசுவாமிகள்‌ 
அருளிச்‌ செய்தமையும்‌ நோக்குக, ஆதலின்‌ சுட்டறிவாகிய 
காலதேசத்‌ துக்கு உட்பட்ட சிற்றறிவு, காலதேசங்‌ கடந்த 
பேரறிவாம்‌ சிவத்தில்‌ ஓடுங்கனொல்‌ வியாபக அறிவின்‌- 
அறிவும்‌ அறியாமையுங்‌ கடந்த அறிவின்‌ நிறைவும்‌, ஒரு 
காலத்தும்‌ மறைக்கப்படாது என்றும்‌ விளங்கிப்‌ பிரகாசிக்‌ 
கும்‌ இயல்பும்‌ விளங்கும்‌. வியாபக அறிவாம்‌ சிவம்‌ எப்‌ 
போதும்‌ உதயம்‌. ஒரு காலத்தும்‌ அறியாமையாகிய 
ஆணவ மலத்தால்‌ மறைக்கப்படாத பிரக்ஞானமாம்‌ பேரறி 
வாக இருப்பதால்‌ அதன்‌ இருப்பு கால தேசங்களால்‌ மறைப்‌ 
புக்கு உட்படாத என்றும்‌ தோற்றமாய்‌-வியாபக அறிவாக 
உள்ளது. வியாபக அறிவு என்பது அறியாமையாகிய 
ஆணவ மூல மலத்தை ஒரு போதும்‌ சாராமலும்‌, ஆணவம்‌ 
அற்றதாலேயே கன்ம, மாயை மலங்களின்‌ சார்பும்‌ எஞ்‌ 
ஞான்றும்‌ இல்லாமலும்‌- “ஆணவம்‌ அகன்ற சுத்த அறிவ 
லாலுருவமில்லாத்தாணு'* (திருவானைக்காப்‌ புராணம்‌ 


(9) 


கடவுள்‌ வாழ்த்து) வாயும்‌ போக்கு வரவின்‌ றி அகண்ட பரி 
பூரணமாய்‌ நிறைந்‌ து நிலைபெற்றுள்ளது. 


"அறிவே' என்றும்‌ “ஈல்லறிவே' என்றும்‌ திருவாசகம்‌ 
சிவபரம்பொருளைப்‌ போற்றுவதையும்‌ கருதுவோம்‌. 


“அகர உயிர்போல்‌ அறிவாகி எங்கும்‌ 
நிகரில்‌ இறை நிற்கும்‌ நிறைந்‌ அ”. 


“ஒப்பற்ற இறையாகிய சிவபரம்பொருள்‌ ஆணவம்‌ இன்றி 
எவ்விடத்தும்‌, எக்காலத்தும்‌- கால தேசங்களால்‌ குறை 
வின்‌ றி நிறைந்‌ து, பிறப்பிறப்பின்‌ றிப்‌ போக்குவரவின்‌ றி நிலை 
பெற்றிருக்கும்‌” என்ற பொருளுடைய மேற்காணும்‌ திரு 
வருட்பயனின்‌ திருவருள்‌ மொழியையும்‌ இங்கு வியாபக 
அறிவின்‌ நிறைவாம்பதி இலக்கணம்‌ காண நினைவு 
கூர்வோம்‌. 'ஊரிலாய்‌ என்று ஒன்றாக உரைப்பதோர்‌ 
பேரிலாய்‌'' என்று வியாபக அறிவேயான சிவபெருமானை, 
ஊரில்லாததனால்‌ தேசத்துக்குட்படாத நிறை பொருளா 
கவும்‌, ஒன்றாக உரைப்பதோர்‌ பேரில்லாததனால்‌ குறிப்பிட்ட 
ஒரு பெயருக்குள்‌ மட்டும்‌ அடங்கிய சுட்ணெர்வாம்‌ 
முன்னிலைக்‌ குறைவில்லாத நிறை பொருளாகவும்‌ திருகாவுக்‌ 
கரசர்‌ திருவாய்‌ மலர்க்து அருளியமையும்‌ காண்போம்‌. 
குறிப்பிட்ட பெயரொன்றே இறைவனுக்கு இருக்குமாயின்‌ 
அவனும்‌ குறிப்பிட்ட கால தேசத்துக்குட்பட்டவனாகவே 
இருப்பான்‌. காலதேசங்கடந்தவனாக இறைவன்‌ ஒரு நாமம்‌ 
ஓர்‌ உருவம்‌ ஓன்றும்‌ இல்லாது இருத்தலால்‌ ஆயிரம்‌ (அள 
வற்ற) இருகாமங்களால்‌ பாடி. காம்‌ தெள்ளேணம்‌ கொட்டு 
வதற்கு ஏற்றவாறு வியாபக அறிவாக விளங்குகிறான்‌. 
ஆதலின்‌ நான்‌ என்ற அகங்காரம்‌ எங்கு முளைக்கறதோ 
அங்குக்‌ கால தேசமும்‌ உண்டு. ஏனெனில்‌ நான்‌ என்ற 
ஆணவம்‌ காலதேசத்துக்குட்பட்ட து. (கான்‌ என்ற 
எண்ணம்‌ எழும்போது ஆன்மாக்களுக்குக்‌ காலதேச 
உணர்வுகள்‌ தோன்‌ றுகையால்‌ ஆணவ மலம்‌ காலதேசத்‌ 
அக்கு உட்பட்டது என்று இங்குக்‌ கூறப்பட்டுள்ளகே அன்‌ 
நிச்‌ சைவசித்தாந்தக்‌ கருத்‌ துப்படி ஆணவமலம்‌ அகாதி 
யாகும்‌. ஏனெனில்‌ ஆன்மா எடுக்கும்‌ பிறவிகள்‌ அனைத்‌ 
அக்கும்‌ ஆணவ மலமே அடிப்படைக்‌ காரணம்‌ ஆகும்‌, 


0) 


அகவே அனைத்துப்‌ பிறவியிலும்‌ ஆன்ம அறிவில்‌ ஆணவ 
மலம்‌ இருந்து வருகிறது. ஆன்மா முத்தி அடையும்போது 
ஆணவ மலத்தின்‌ வலி கெடுகிறது) அகங்காரமாகிய 
ஆணவம்‌ காலதேசத்துக்குள்‌ அடங்யெதாதலின்‌ அதைச்‌ 
சார்ந்த அறிவும்‌ நினைப்பு மறப்பு என்று மாறி மாறி வரு 
கின்றது. அவ்வறிவும்‌ சீவ போதச்‌ சிற்றறிவாகும்‌. 


உணர்ந்தேன்‌ என்னும்‌ சொல்‌, ஒரு காலத்து உணரா 
திருந்து, பின்பு உணர்ந்தேன்‌ என்ற பொருள்‌ தருவதால்‌ 
உணர்வைக்‌ காலத்துடன்‌ பொருத்திப்‌ பேசுகிறோம்‌. கால 
மும்‌ இடமும்‌ ஒரு காணயத்தின்‌ இரு பக்கங்கள்‌ போன்று 
பிரிக்கமுடியாத ஒன்றாகும்‌. ஆகவே நினைப்பும்‌ மறப்பும்‌ 
கால தேசத்துக்குட்பட்ட சிற்றறிவைச்‌ சார்ந்து வருவதும்‌ 
போவதுமாக இருக்கும்‌. ஞாபகம்‌ வந்க.து என்றும்‌ மறந்து 
போயிற்று என்றும்‌ கூறுகிறோம்‌ அல்லவா? ஞாபகம்‌ 
எங்கிருந்து வந்தது? ஒரு போதும்‌ ஞாபகம்‌ வராததால்‌ 
என்றுமே மறக்காத-நினைப்பு மறப்பற்ற, இரவு பகலற்ற 
மாறாஞானச்‌ சுடரினின்றே ஞாபகம்‌ வந்தது. இவ்வாறு 
அங்கு இங்கு எனாதபடி எங்கும்‌, அன்று இன்று எனாதபடி 
என்றும்‌ வியாபகமாகிப்‌ போக்கு வரவற்று நிறைந்து நிலை 
பெற்றிருக்கும்‌ பேரறிவாம்‌ சிவமே ஆன்மாக்களின்‌ நினைப்பு 
மறப்புக்குட்பட்ட சிற்றறிவுக்கு அறிவாகி அச்சிற்றறிவின்‌ 
நினைப்பு மறப்புக்களினால்‌ சற்றும்‌ தாக்குறுத எல்லையற்ற 
ஒன்றேயான பேரறிவாகப்‌ பொலிகிறது. உணராமறவாப்‌ 
பேரறிவே ஆன்மாக்களின்‌ அறிவைத்‌ தூண்டுகிறது. 
“தூண்டா விளக்கின்‌ நற்சோதி” என்று சுந்தரமூர்த்தி 
சுவாமிகளும்‌, “ தூண்டுவாரற்ற சோதிப்பிரான்‌” என்று 
தாயுமானசுவாமிகளும்‌, அணையாது ஏற்றாது எத்தகைய 
சார்புமின்றிச்‌ சுயஞ்சோதியாய்‌, ஞானப்பேரொளியாய்‌ 
ஒளிரும்‌ ஓளிவளர்‌ விளக்காம்‌ சிவபெருமானை, எப்போதும்‌ 
மங்காததால்‌ ஒரு போதும்‌ தூண்டப்‌ பெறாது ஆன்மாக்‌ 
களின்‌ அறிவைத்‌ தூண்டி ஒளிரச்‌ செய்யும்‌ வியாபக அறி 
வொளியாகப்பாடியருளிய திறத்தையும்‌ இங்கே ஒர்க்‌ துணர்‌ 
வது பொருத்தமாகும்‌. “பிரக்ஞானம்‌ பிரம்மம்‌” என்ற 
வேதப்‌ பிரமாணமும்‌ வியாபக அறிவை-பிரக்ஞானத்தைப்‌ 
பிரம்மமாகப்‌ பராவுவுதையும்‌ நினைவு கூர்வோம்‌. சீவ 
போதத்தை (ஆன்ம அறிவு)ச்‌ சிவபோதமே உணர்த்து 


(vi) 


இறது என்னும்‌ உண்மையை “உணர்வினுக்கு உணரக்‌ 
கூறி” எனத்‌ திருநாவுக்கரசர்‌ 4 ஆம்‌ திருமுறைத்‌ இருவதி 
கைத்‌ தேவாரத்தில்‌ உணர்த்துகிறார்‌. “உணர்த்தும்‌ உனை'' 
எனப்‌ பராபரக்கண்ணியில்‌ தாயுமானார்‌ பகர்வதும்‌ காண்க, 


தாயுமானசுவாமிகள்‌ தம்திருப்பாடலில்‌ (27 பாயப்புலி- 
28) “முன்னிலைச்சுட்டொழி கெஞ்சே நின்போதம்‌ முளைக்‌ 
கில்‌ ஐயோ பின்னிலைச்‌ சன்மம்‌ பிறக்ருங்கண்டாய்‌” என்று 
அவ்யாபக-நிறைவற்ற சுட்டறிவை ஒழித்துக்‌ கால தேசங்‌ 
கடர்க வியாபக அறிவுடன்‌ ஒன்றுக என நெஞ்சுக்கு அறி 
வுறுத்துறோர்‌. முன்னிலைச்சுட்டு ஓழிகெஞ்சே நின்‌ சீவ 
போதத்தை முனைக்கவிட்டால்‌ கால தேசத்துக்குள்‌ சிக்கிப்‌ 
பிறப்புக்கும்‌, இறப்புக்கும்‌ உள்ளாவாய்‌ என, நெஞ்சைக்‌ 
கால தேசத்‌ துக்குள்‌ அல்லலுறும்‌ அவ்யாபகச்‌ சட்டறிவுக்கு 
இலக்காவதைத்‌ தடுத்து சிறுத்தும்‌ முகத்தான்‌, காலதேசங்‌ 
கடர்த-சீவபோதம்‌ முளைக்காத வியாபக அறிவில்‌ நீ ஒன்றுக்‌ 
என நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார்‌. நீர்த்துளி தனியே 
இருந்தால்‌ சூரிய வெப்பத்தால்‌ வற்றிவிடும்‌; கடலோடு 
சேர்ந்தால்‌ வற்றாது நிறைந்திருக்காம்‌, அகங்காரச்‌ சுட்டறிவு 
தனியே முளைத்து இருந்தால்‌ பிறப்பிறப்புக்கு உள்ளாகும்‌; 
அகண்டாகார வியாபக அறிவாம்‌ சிவத்துடன்‌ ஒன்றிப்‌ 
பிரிவற்றிருப்பின்‌ பிறப்பிறப்பற்ற முத்திகிலை பெறும்‌. நான்‌ 
என்னும்‌ தன்மை பிறரால்‌ சுட்டிக்காட்டப்‌ பெறும்போது 
முன்னிலை ஆகிறது. சிவபரம்பொருளோ நான்‌ என்னும்‌ 
அகங்காரம்‌ அற்ற ஞான நிறைவான தன்மைக்‌ கண்‌ நீ 
என்னும்‌ முன்னிலைச்‌ சுட்டற்ற தானேயாய்‌--சுட்டற்ற 
பூரண-- வியாபக அறிவாய்ப்‌ பொலிகிற து. “சாரணன்காண்‌” 
எனத்‌ தொடங்கும்‌ திருக்காளத்தித்திருத்தாண்டகத்தில்‌ 
“தன்மைக்‌ கண்‌ தானே காண்‌'' எனச்‌ சிவபூரணத்தைத்‌ 
அதிக்கிறார்‌ திருநாவுக்கரசர்‌. ்‌ 


நினைப்பு மறப்பு, அறிவு அறியாமை, பிறப்பு இறப்பு, 
போக்கு வரவு, இரவு பகல்‌ முதலிய இருமை வகையுள்ள தம்‌ 
கால ே 'தசத்துக்குள்‌ அடங்கியதுமான சீவபோதச்சுட்டறிவு, 
மீட்டும்‌ முனைத்துத்‌ தோன்றாதவாறு நினைப்பு மறப்பு, 
அறிவு அறியாமை, பிறப்பு இறப்பு, இரவு பகல்‌ முதலிய 
இருமை வகையாம்‌ மாற்றங்கள்‌ அற்றதும்‌, காலதேசங்‌ 


(ம்‌ 


கடந்த சுட்டற்ற பூரண அறிவும்‌ ஆன சிவத்தில்‌, தன்‌ 
அறிவுக்கு ஆதாரம்‌ சிவமே என அறிந்து சிவத்தையே நாடி 
இருக்க ஓடுங்கும்‌. சவபோதமேயான மனம்‌ சிவபோதத்தில்‌ 
நன்கு ஒடுங்கி மீட்டும்‌ பிறப்பு இறப்பாக முளைக்காதவாறு 
நிலை பெறும்போது சிவஞானழுத்தியுறும்‌. இக்கிலையிற்‌ சீவ 
போதச்‌ சுட்டறிவு ஒழிந்து சிவபோத வியாபக அறிவு 
விளங்கும்‌. 


மறதியைத்‌ தருவது ஆணவ மலம்‌ (சைவ சித்தாந்க 
உரை நடை பக்கம்‌ 88) மறந்து போயிற்று எனக்‌ கூறு 
கிறோமே! மறதி எங்கிருந்து வந்தது? சைவசித்தாந்தம்‌ 
குறிக்கும்‌ மும்‌ மலங்களுள்‌ மூல மலம்‌ என்னும்‌ ஆணவ 
மாய நான்‌ என்ற அகங்காரத்தினின்றும்‌ வந்தது. 
ஞாபகம்‌ கான்‌ அற்ற அகண்டாகார அறிவினின்றும்‌ ஆன்‌ 
மாக்களுக்கு வருவது போன்று கான்‌ என்ற அகங்கார 
மாகிய அறியாமை இருளே மறதியின்‌ மூல ஸ்தானமாகும்‌. 
“நரன்‌ என நிற்கும்‌ ஞானம்‌ ஞானம்‌ அன்று” எனத்‌ தாயு 
மானசுவாமிகளும்‌, “யான்‌ எனது அற்றிடு போதம்‌”' 
என்றும்‌, '“ஆணவதிமிரம்‌'' என்றும்‌ அருணகிரிகாதப்பெரு 
மானும்‌ கான்‌ என்பது அறியாமை என்றும்‌, அறிவுக்கு 
நான்‌ என்னும்‌ அகங்காரமாகிய அறியாமை இல்லை 
யென்றும்‌, ஆணவம்‌ இருள்‌ என்னும்‌ அருளிச்செய்த திரு 
வாக்குகளும்‌ இங்கே கருதத்தக்கன. '“ஆங்காரமும்‌ அடங்‌ 
கார்‌ ஓடுங்கார்‌ பரமானந்தத்தே தேங்கார்‌ நினைப்பும்‌ மறப்‌ 
பும்‌ அறார்‌'” எனக்‌ கந்தர்‌ அலங்காரத்தில்‌ ஆங்காரம்‌ அடங்‌ 
கப்‌ பெற்றால்தான்‌ நினைப்பும்‌ மறப்பும்‌ அறும்‌ என அருண 
இரிநாதர்‌ அறுதியிட்டு உரைத்ததும்‌ நினைவிற்‌ கொள்ளத்‌ 
தக்கது. நினைப்பும்‌ மறப்பும்‌ அறிவும்‌ அறியாமையுங்‌ கடந்த 
சுத்த அறிவாகச்‌ சிவம்‌ மெய்ஞ்ஞானமாகி மிளிர்கின்ற 
மெய்ச்சுடராக இருப்பினும்‌, ஆன்மாக்களை அகாதியே 
ஆணவ மலம்‌ பற்றியிருப்பதாலும்‌, ஆன்ம அறிவு எல்லை 
யுள்ள சிற்றறிவாகையாலும்‌, ஞானம்‌ திருவுருவாக உள்ள 
சிவத்தினின்று பிரகாசிக்கும்‌ அறிவொளி ஆன்மாக்களின்‌ 
அறிவைத்‌ தூண்டுகையில்‌ ஆன்மாக்கள்‌ கால தேசக்‌ கட்டுக்‌ 
குள்‌ அறியாமையாம்‌ ஆணவ மல இருளால்‌ மறைக்கப்பட்டு 
உள்ளமையால்‌ ஆன்மாக்களுக்கு எழும்‌ நினைப்பும்‌ கால 
தேசத்துக்குள்‌ அடங்கியகாகவே இருக்கும்‌, பேராறு நீர்‌ 


(ஸ்ட) 


நிறைந்து ஓடி. னும்‌, அதில்‌ மொண்டுகொள்ளும்‌ பாத்திரத்‌ 
தின்‌ அளவே நீரும்‌ கொள்ளப்படுவது போன்று ஆன்மாக்‌ 
களின்‌ கால தேசத்துக்குட்பட்ட சிற்றறிவும்‌, அவ்வறி 
வளவே வியாபக அறிவின்‌ அறிவொளியினை நினைப்பு 
மறப்பு என்னும்‌ மாற்றங்களுக்கு உட்பட்டே பெறும்‌. 
இறைவனைப்‌ “பேராது நின்ற பெருங்கருணைப்‌ பேராறே”” 
என்றும்‌, “ஆற்றின்பவெள்ளமே'” என்றும்‌ திருவாசகம்‌ 
சிவபுராணம்‌ அழைக்கிற து அன்றோ! 


இருவடி பரிபூரணம்‌ (சைவசித்தாந்த உரைகடை. பக்கம்‌ 
58). நிறைகழல்‌ (தேவாரம்‌ 5991) என்று சிவபெருமான்‌ 
திருவடியைத்‌ தம்‌ நிறை மொழியால்‌ போற்றியுள்ளார்‌ 
திருநாவுக்கரசர்‌. இன்ன காலம்‌, இன்னதேசம்‌ என்பதின்‌ றி 
எங்கும்‌ நிறைகழல்‌ சிவபெருமான்‌ திருவடி ; என்றும்‌ நிறை 
கழல்‌ சிவபெருமான்‌ திருவடி. காலகேசங்களாற்‌ குறை 
வில்லா நிறைகழலாக -- காலதேசங்கடக்த நிறைகமலாகத்‌ 
திகழ்வது சிவபெருமான்‌ திருவடி. நிறைகின்ற கழல்‌, 
நிறைந்த கழல்‌, நிறையும்‌ கழல்‌ என நிறைகழல்‌ என்ற 
வினைத்தொகையை விரித்துப்‌ பொருள்‌ காணவேண்டும்‌. 


“உரையால்‌ உணரப்படாத” அடி என்று சிவ பெரு 
மான்‌ திருவடிச்‌ சி றப்பைத்‌ தாம்‌ பாடியருளிய திருவடித்‌ 
திருத்தாண்டகத்தில்‌ திருநாவுக்கரசர்‌ இசைத்துள்ளமையும்‌ 
இங்கே நினைவு கூரவேண்டியுள்ளது. “வாக்றாக்கு அப்பா 
லான திருவடி.” என்ற அரும்பொருள்‌ தரும்‌ வாசகாதீதஅடி' 
என்னும்‌ சொற்றொடரை அருணகிரிநாதர்‌ தாம்பாடி 
யருளிய திருப்புகழில்‌ சிறக்கச்‌ சேர்த்திருப்பதும்‌ சந்தித்‌ 
தற்குஉரியதே. (வாசகாதீத அடி, திருப்புகழ்‌ 1288). 


சொல்லாற்‌ சுட்டப்படுவன காலதேசங்களாகிய எல்லைக்‌ 
குள்‌ அடங்கியனவேயாகும்‌. காலதேசங்‌ கடந்தது சொற்‌ 
கடந்த ஞானகிறைவாகும்‌. இறைவனின்‌ ஞானத்திருவடி 
பேசும்‌ உரையால்‌ உணரப்படாதது. இவ்வாறு சொற்‌ 
கடந்தும்‌, காலமும்‌ தேசமுங்‌ கடந்தும்‌ நிறைந்து விளங்கிப்‌ 
பொலிவது சிவபெருமானின்‌ சுத்த ஞானமேயான திருவடி. 
அகங்காரமாம்‌ குறைவு சொல்லாற்‌ சட்டப்பட்டுக்கால தேச 
எல்லையுள்‌ அடங்கி இருக்கும்‌. சால தேச எல்லைக்குள்‌ 


ix 


அடங்கிய நான்‌ என்னும்‌ அகங்காரமாம்‌ அறியாமைக்‌ 
குறைவினின்‌ றும்‌ விடுபட்டுக்‌ கால தேசம்‌ கடந்ததும்‌, நான்‌ 
எனும்‌ அகங்காரமாம்‌ அறியாமைக்‌ குறைவற்ற துமான 
அகண்டாகார ஞான நிறைவடைய-ஆர-சிவபெருமானின்‌ 
நிறைகழலை நன்றாக வானவரும்‌ மாமுனிவரும்‌ நின்று ஏத்து 
கின்றனர்‌. “நன்றாக வானவர்‌ மாமுனிவர்‌ காடோறும்‌ 
நின்றார ஏத்தும்‌ நிறைகழலோன்‌ ” (இருவாசகம்‌--இருப்பூ 
வல்லி 18). சிவபெருமானின்‌ காலதேச எல்லையற்ற ஞான 
நிறைவான இருவடியை “ ஆர்ந்தரின்‌ பாதம்‌ '* என்று இரு 
வாசகம்‌--இருச்சதகம்‌ 69ஆம்‌ பாடலிலும்‌ பரவுகின்றார்‌ 
மணிவாசகர்‌. சொற்கடந்த சிவஞான நிறைவான திருவடி 
யைச்‌ “சொற்கழிவு பாதமலர்‌'' எனவும்‌, இருவெம்பரவை 
10ஆம்‌. பாடலிற்‌ போற்றியுள்ள மணிவாசகரின்‌ மணி 
வாசகமும்‌ இங்கே குறிக்கத்தக்கது. '* எங்கணும்‌ திருக்‌ 
கழலடி” எனக்‌ கந்த புராணமும்‌, “*ஸர்வசு : பாணி பாதம்‌?” 
எனப்‌ பகவத்கிகை க்ஷேத்ர கேத்ரஜ்ன விபாகயோகம்‌-- 
18ஆம்‌ சுலோகமும்‌ இறைவனின்‌ திருவ. நிறைவை இசைத்‌ 
ததும்‌ உணரவேண்டிய உண்மைப்பொருளாகும்‌. 


நீர்‌ நிறைந்த குளமும்‌ கோடைக்காலத்திற்‌ சூரிய 
வெப்பத்தால்‌ வற்றி நீர்‌ குறைந்திருக்கும்‌; மழைக்காலத்திற்‌ 
பெய்யும்‌ மழையால் நீர்‌ நிரம்பித்த தும்பும்‌. பூரண சந்திரனும்‌ 
கிருஷ்ண பக்ஷத்தில்‌ தன்‌ கலைகள்‌ தேய்ந்து குறைந்து 
குறைமதியாகும்‌; சுக்ல பக்ஷத்தில்‌ தன்‌ கலைகள்‌ வளர்ந்து 
நிறைமதியாகும்‌. இவை எல்லாம்‌ கால தேசத்தைச்‌ சார்ந்து 
நீர்‌ நிறைகுளமாகவும்‌, நீர்‌ குறைகுளமாகவும்‌, நிறைமதி 
யாகவும்‌, குறைமதியாகவும்‌ நிறைக்கவும்‌ குறைக்கவும்‌ 
படுகின்றன. காலதேச எல்லைக்குள்‌ அடங்கியவை 
நிறைக்கவும்‌ குறைக்கவும்படும்‌, உதாரணமாக ஈம்‌ மனமும்‌ 
இன்சொல்லால்நிறைவுற்றும்‌, வன்சொல்லால்‌ குறைவுற்றும்‌ 
மாறுதலுக்கு உள்ளாகிறதன்றோ? “மாற்றம்‌ மனம்‌!' 
“நிலையில்லா நெஞ்சம்‌'' என்று மனம்‌ மாறுந்தன்மையை 
நாவுக்கரசரும்‌, மணிவாசகரும்‌, ஈவின்றுள்ளனர்‌ அன்றோ! 
சொல்லால்‌ நிறைக்கவும்‌ குறைக்கவும்‌ இயலாததும்‌, சொற்‌ 
கடந்ததும்‌, சொல்லால்‌ சுட்டப்பெறும்‌ மனம்‌ கடந்ததும்‌ 
ஆன நிறைவுகுறைவு இன்றி நிஹைந்த நிறைவே சிவம்‌, சிவம்‌ 
வேறன் று; இருவடி வேறன்று, திருவடியே சிவம்‌ ஆகும்‌. 

ii 


x 


திருமந்திரம்‌ “ இருவடியே சிவமாவது" என்று கூறுகிறது. 
இறைவன்‌ திருவடி. சொற்கடஈத ஞானநிறைவாதலின்‌ 
மனமும்‌ கடக்து நிறைவாய்ப்‌ போக்கு வரவின்றி நிலையாக 
உள்ளது. எல்லையில்‌ கழல்‌ ஆதலின்‌ நிறைவற நிறைந்தும்‌, 
குறைவற நிறைந்தும்‌, ஒழிவு நிழைந்தும்‌ இறைவன்‌ 
திருவடி உள்ளது, “'மூலஙிறைவு குறைவின்றி கின்றது'' 
எனத்‌ திருவானைக்காத்‌ திருப்புகழில்‌ முருகன்‌ திருவடியின்‌ 
வியாபகச்‌ சிறப்பை விளக்குகிறார்‌ அருணகிரிகாதப்‌ 
பெருமான்‌. செவ்வேள்‌ விமலமாம்‌ சரணம்‌”? என்று கந்த 
புராணம்‌ யுத்தகாண்டத்தில்‌ அரும்பொருட்‌ செறிவு 
அமைய முருகப்பெருமானின்‌ திருவடிச்‌ சீர்மையைச்‌ 
சூரபன்மன்‌ உரைத்திருப்பதாக அருளிச்‌ செய்துள்ளனர்‌ 
கச்யெப்பரிவாசார்ய சுவாமிகள்‌. 


ஆணவ மல அழுக்கு என்றுமே வந்து ஏறாத சுத்த 
ஞான நிறைவாக அங்கு இங்கு எனாதபடி எங்கும்‌, அன்று 
இன்று எனாதபடி என்றும்‌ வியாபகமாகப்‌ பொலிவு 
முருகப்பெருமானின்‌ விமல பூரணத்திருவடி. அகங்காரம்‌ 
என்னும்‌ ஆணவ மலம்‌ கால தேசத்துக்குட்பட்ட அபூரண 
மாகும்‌. அகண்டாகார ஞானமாகிய அமல. அகங்கார மல 
மற்ற திருவடிகால தேசங்கடர்த, பூரண நிறைவாகும்‌. நான்‌ 
என்னும்‌ அகங்காரமாகிய ஆணவ மலத்தைச்‌ சார்ந்தே 
கன்ம மலமும்‌, மாயை மலமும்‌ தொழிற்படுகின்‌ றன. 
ஆணவமலம்‌ இல்லையேல்‌ கன்ம, மாயை மலங்களும்‌ 
இல்லை. இறைவன்‌ திருவடி ஆணவ மலமற்ற பரிபூரண 
மாகத்‌ இகழ்தலின்‌ கன்ம, மாயை மலங்களும்‌ 
அத்திருவடியாம்‌ சிவத்தைச்சார்வதில்லை. எவ்விதச்சார்பும்‌ 
இன்றிப்‌ பரிபூரண ஞானமாக விளங்கும்‌ இருவடி, நிறை 
வைத்தேடும்‌ ஆன்மாக்களுக்குப்‌ பெருஞ்சார்பாக உள்ளது. 
இறைவன்‌ திருவடி காலதேசங்‌ கடர்ததாதலின்‌ உரையாற்‌ 
கட்டப்படாத சுட்டற்ற பூரணமாகப்‌ பொலிறெது. 
இருவீரட்டானத்துச்‌ செல்வன்‌ திருவடியை “அணியனவும்‌ 
சேயனவும்‌ அல்லா அடி” எனத்‌ தெளிக்துணர்ச்‌ தவர்‌ 
இருகாவுக்கரசர்‌. ஈம.து அருகில்‌ உள்ளவற்றை அணிமை 
என்றும்‌, தொலைவில்‌ உள்ளவற்றைச்‌ சேய்மைஎனவும்‌ சுட்டு 
கிறோம்‌. சிவபெருமான்‌ திருவடி. இடங்கால எல்லை கடந்த 
நிறைவாதலின்‌ அணியனவும்‌ (அருகிலுள்ளனவும்‌) சேயன 


xi 


வும்‌ (தொலைவில்‌ உள்ளனவும்‌) அல்லா அடியாகும்‌, உரு 
என்று உணரப்படாத அடி” எனவும்‌ திருவீரட்டானத்து 
இறைவன்‌ திருவடியை உருகிப்‌ போற்றியுள்ளார்‌ திருகாவுக்‌ 
கரசர்‌. உரு என்று இறைவன்‌ திருவடி கண்ணால்‌ கண்டு 
உணரப்பட்டால்‌ அ..து காலதேசத்துக்குள்‌ அடங்கிய 
குறைவாக இருக்குமே அன்றிக்‌ காலதேசங்க கத நிறைவாக 
இருக்காது. காலதேசத்துக்குள்‌ அடங்கியவை கண்முதற்‌ 
புலனால்‌ காட்சி முதலியனவற்றுக்கு உட்பட்டு உணரப்‌ 
படுவனவாம்‌. ஆகவே இறைவன்திருவடி உரு என்று 
உணரப்படாத ஞான நிறைவாகும்‌, 


நானற்ற ஞான நிறைவான திருவடிச்‌ சார்பினால்‌. உண்‌ 
டாகும்‌ பெருமிதத்தையும்‌, இறு மாப்பையும்‌ அகண்டாகார 
நிறைவாகவே கொள்ளவேண்டுமே அன்றி அகங்காரமாகிய 
குறைவாகக்‌ கொள்ளக்கூடாது. 
“இறுமாந்திருப்பன்‌ கொலோ- ஈசன்‌ 
பல்கணத்‌ தெண்ணப்பட்டுச்‌ 
சிறுமான்‌ ஏந்திதன்‌ சேவடிக்‌ கீழ்ச்‌ சென்று 
இறுமாந்திருப்பன்‌ கொலோ” 
இரு அங்கமாலை 
என அகண்டாகார பரிபூரண ஞானக்‌ திருவடியைச்‌ சார்ந்து 
விளைந்து தமது இறுமாப்பைப்‌ பக்கர்‌ உலகுக்குப்‌ பெரு 
மிதத்துடன்‌ பறைசாற்றுகிறார்‌ திருநாவுக்கரசர்‌. “யான்‌ என 
தென்றற்ற இடமே திருவடியா'” (கந்தர்கலி வெண்பா-84 
ஆம்கண்ணி) என்ற குமாகுருபர சுவாமிகளின்‌ திருவாக்கும்‌, 
திருவடியின்‌ அகங்கார மமகாரம்‌ அற்ற ஞானரிறை 
வைக்குறிப்பதாகும்‌. அறிவும்‌ அறியாமையுங்‌ கடந்த சுத்த 
அறிவாம்‌ திருவடியாயெ சிவம்‌ ஆன்மாக்களின்‌ உள்ளக்‌ 
தோறும்‌ போக்கு வரவற்று நிறைந்து நிற்றலால்‌ ஆன்மாக்‌ 
களின்‌ அறிவைத்‌ தூண்டிச்‌ சிந்திக்க வைக்கிறது. ஆன்ம 
அறிவு சுத்த ஞானமாகிய பரிபூரணத்‌ திருவடியாலேயே 
உணர்த்தப்படுகிறது. ஆன்மாக்களின்‌ அறிவுக்கு அறிவாய்‌ 
உணர்த்தும்‌ திருவடியை, 


*ஆதிஅந்தம்‌ காட்டாது அகண்டி தமாய்‌ நின்றுணர்த்தும்‌ 
போதவடிவாம்‌ அடி'* 


எனத்‌ தாயுமான சுவாமிகளும்‌ எந்காள்‌ கண்ணி-தெய்வ 


xii 


வணக்கம்‌ 8ஆம்‌ கண்ணியிற்‌ பாடியருளியமையும்‌ இங்குக்‌ 
கருதத்தக்கது. வள்ளலார்‌ தம்பிரான்‌ எம்பிரான்‌ செம்‌ 
பொற்பதத்தை- திருவடியைப்‌ “பரசிவம்‌ பூரணம்‌” எனத்‌ 
இருவடிப்‌ புகழ்ச்சியில்‌ பாடிப்‌ பணிர்‌ அருகிப்‌ போற்றிய திரு 
வுளப்பாங்கினையும்‌ இங்கே நினைவு கூர்வோம்‌. 


ஆதலின்‌ "திருவடி. பரிபூரணமாய்‌ இருக்கும்‌. அதற்கு 
இரண்டு கால்‌ முளைத்திருக்குமோ? இல்லை'” என்று சைவ 
சித்தாந்த உரை நடை பக்கம்‌ 88இல்‌ கூறப்பட்டுள்ளதைக்‌ 
காண்க. திருவடிக்கு இரண்டு கால்‌ முளைத்திருப்பின்‌ ௮ஃது 
பரிபூரணமாக இருக்காது; கண்ணால்‌ உருவெனக்‌ காணப்‌ 
பட்டுக்‌ கால தேசத்துக்குள்‌ அடங்கிய குறை பொருளாகவே 
இருக்கும்‌. எனவே திருவடி உரு என்று கண்‌ முதலான 
ஐம்புலன்களாலும்‌ காட்சி முதலியனவற்றுக்கு உட்‌ 
படாததும்‌, மனங்கடக்ததுமான பரிபூரண ஞானமாக 
இலங்குகிற து. திருக்கோயில்களில்‌ இறைவன்‌ திருவுருவைக்‌ 
காணுகையில்‌ சர்வாதாரமான அவன்‌ திருவடியை வணங்கு 
கிறோம்‌. அப்போது கண்ணால்‌ கண்டு காட்சிக்கு உள்ளாகித்‌ 
தரிசனப்‌ பொருளாக, உரு என்று உணரப்பெற்று 
இலங்கும்‌ அத்திருவடியின்‌ உண்மைப்‌ பொருள்‌ வாக்கு 
மனங்‌ கடந்த பரிபூரண ஞானமே எனச்‌ சிந்திக்கவேண்டும்‌. 
ஆதலின்‌ திருவடி தரிசனத்தின்‌ போது, திருவடியின்‌ உட்‌ 
பொருள்‌ திருவடி என்பதன்‌ உட்பொருள்‌ போக்குவரவற்ற 
ஞானநிறைவான பரிபூரணம்‌ என மனமார 
நினைப்போமாக, 


ஆன்மாக்களின்‌ உள்ளந்தோறும்‌ போக்குவரவின்றி 
சுத்த அறிவேயாகி நிறைந்துள்ளது சிவபரம்பொருள்‌. 
சிவபரம்பொருள்‌ காலதேசங்‌ கடந்தது; எங்கும்‌, என்றும்‌ 
நிறைவான அகண்ட பரிபூரணமாகும்‌. ஆதலின்‌ ஆன்‌ 
மாக்கள்‌ செய்யும்‌ நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளுக்கு 
ஏற்ப பிறப்பு இறப்புக்களைத்‌ தந்து, அப்பிறப்பு இறப்புக்‌ 
களுக்கு இடையே அறுபவிக்குமாறு இன்பதுன்பங்க௯ர 
அவ்வான்மாக்களுக்குத்‌ தருவதும்‌ சுத்த ஞானமேயான 
சிவபெருமானின்‌ திருவருளேயாகும்‌. திருவருளே சிவபெரு 
மானின்‌ சீகத்தம்‌ (திருக்கரம்‌) ஆழும்‌. திருவருளாகிய திருக்‌ 
கரமே ஆன்மாக்களுக்கு அவைகளின்‌-இருவினைப்‌ பயன்‌ 


xiii 


களுக்கு ஏற்ப இன்ப துன்ப அநுபவங்களாகிய பொரிப்புக்‌ 
களை ஊட்டுகிறது. இருவினைப்‌ பயன்களை ஊட்டி ஆன்‌ 
மாக்களைப்‌ பொசிப்பிக்கச்‌ செய்யும்‌ திருவருளை அருளாகிய 
சீகத்தம்‌ (பக்கம்‌ 91) என்னு பஞ்ச பூத தசகாரியம்‌ தெரிவிக்‌ 
கிறது. திருவருளாகிய திருக்கரம்‌ நிறைவானது; முடி 
வற்றது. அகவே திருவருளை “வளர்கின்ற நின்‌ கருணைக்கை'” 
என்று திருவாசகம்‌ நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 4ஆம்‌ பாடல்‌ 
குறிப்பிடுகிறது. கந்தர்‌ கலிவெண்பா (385 ஆம்‌ கண்ணி) 
“*“அருளதுவே செங்கை அலரா”' என்று பாடுகிறது. 


நின்மல வியாபகம்‌:-—(பஞ்ச பூதத்தில்‌ தச காரியத்தின்‌ 
வகை பக்கம்‌ 92) உயிர்கள்‌ (ஆன்மாக்கள்‌) மும்மலமாகிய 
பாசத்தினால்‌--கயிற்றினால்‌ கட்டுண்டவை. ஆணவக்‌ கட்டுக்‌ 
குள்‌ அகப்பட்டமையால்‌ உயிர்களைக்‌ கன்மம்‌ மாயை என்ற 
பந்தங்‌ (கட்டு)களும்‌ பிணித் துள்ளன. செம்பிற்களிம்பு 
போல்‌ உயிர்களை அகாதியே ஆணவ மலம்‌ பற்றியுள்ள 
காரணத்தால்‌ உயிர்களுக்குக்‌ கன்மம்‌ செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ தோன்றுகிறது. ஆணவம்‌ கன்மத்திலே 
விருப்பம்‌ கொடுத்தது என்று அகாஇப்‌ பொருள்‌ ஆறுக்கு 
வகை (பக்கம்‌ 17) கூறுகிறது, நான்‌ என்னும்‌ எண்ணமே 
வினையாற்றவேண்டும்‌ என்னும்‌ விருப்பத்தைத்‌ தருவதால்‌ 
சைவ சித்தார்கம்‌ மேற்கண்டவாறு கூறுகிறது. கான்‌ 
என்னும்‌ ஆணவ மலம்‌ கால தேசத்துக்கு உட்பட்டது, 
கான்‌ என்னும்‌ ஆணவ மலம்‌ உடைய ஆன்மாக்கள்‌ கால 
தேசத்துக்குட்பட்ட நல்வினை தீவினை ஆகிய கன்மங்களைச்‌ 
செய்து, அக்கன்மங்களுக்கு ஏற்ப இறைவன்‌ விதித்தவாறு 
இன்ப துன்பங்களை அதுபவிக்கும்‌ பொருட்டுச்‌ சுவர்க்க, 
கரக, பூமிகளுக்கு இடையே போவதும்‌ வருவதுமாகப்‌ 
போக்கு வரவுக்கு உள்ளாகின்றன. ஆன்மாக்கள்‌ இந்நில 
வுலகிற்‌ செய்த தமது நல்வினை மிகுதியின்‌ பயனாக இறைவன்‌ 
கூட்டுவிக்க இந்சிலவுலக வாழ்வை நீத்த பின்னர்‌ சுவர்க்க 
இன்பத்தை நுகர்கின்றன. இங்ஙனமே இந்நிலவுலகில்‌ 
அவை செய்த திவினைமிகுதியின்‌ பயனாக இறைவனால்‌ கூட்டு 
விக்கப்பெற்று இர்கிலவுலக வாழ்வை நீத்த பின்னர்‌ நரகத்‌ 
துன்பத்தை நுகர்கின்றன. ஆன்மாக்கள்‌ இவ்வுலகில்‌ தாம்‌ 
செய்யும்‌ நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளின்‌ கலப்பினால்‌ 
இன்ப அன்பங்களை இறைவன்‌ , கூட்டுவிக்க அநுபவிக்கும்‌ 


xiv 


பொருட்டு மறுபடியும்‌ இந்கிலவுலதிற்‌ பிறக்கின்றன; இப்‌ 
பூமியில்‌ அநுபவிக்கவேண்டி.ய இன்ப துன்ப அ.நுபவங்களை 
அநுபவித்த பின்னர்‌ உடம்பினை நீத்துச்‌ செல்லுகின்‌ றன. 
இவ்வாறு சுவர்க்க நரக பூமிகளுக்கு இடையே ஆன்மாக்கள்‌ 
போக்குவரவுக்கு உள்ளாகின்றன. நான்‌ செய்தேன்‌ 
என்னும்‌ ஆணவ மலத்தைச்‌ சாராது, இந்நில உலகில்‌ 
ஆன்மாக்கள்‌ இறைவனாகிய பதியையே-போக்கு வரவற்ற 
௮கண்டாகார ஞானமாகிய சிவத்தையே நாடிச்‌ செய்யும்‌ 
செயல்எள்‌ பிறப்பு இறப்புக்களை ஆன்மாக்களுக்குத்‌ தருவ 
தில்லை. பிறப்பிறப்பற்ற நிலையே அகண்ட பரிபூரண ஞான 
முத்தியாகும்‌. 


ஆன்மாக்கள்‌ ஆணவம்‌ முதலிய மும்மல சம்பந்தமாக 
இருப்பதால்‌ கால தேசங்களுக்கு உட்பட்ட குறைவுடையன 
வாக உள்ளன. குறைவுடைய உயிர்கள்‌ அன்றோ கன்மங்‌ 
களைப்‌ புரிந்து போக்கு வரவுக்கு பிறப்பிறப்புக்கு ஆளா 
கின்றன! ஆதலின்‌ ஆணவம்‌ முதலிய மும்மலப்‌ பாசத்தாற்‌ 
கட்டுண்ட உயிர்களுக்கு எங்கும்‌ என்றும்‌ நிறைந்திருக்கும்‌ 
கால தேசங்களாற்‌ குறைவில்லா நிறைவு இல்லை. நின்மலப்‌ 
பொருளாம்‌ இறைவனுக்கு-ஆணவம்‌ முதலிய மும்மலம்‌ 
அற்ற சுத்த சிவபரம்பொருளுக்கு இயற்கையாகவே 
என்றுமே மலபந்தம்‌ (மூம்மலச்‌ சார்பு) இன்மையால்‌ 
எங்கும்‌ என்றும்‌ நிறைந்திருக்கும்‌ கால தேசங்களாற்‌ குறை 
விலா நிறைவு உள்ளமை கருதத்தக்கது. ஆதலின்‌ மலம்‌ 
அவ்யாபகம்‌ (குறைவு) ஆகும்‌, நின்மலம்‌ வியாபகம்‌ (குறை 
விலா நிறைவு) ஆகும்‌. தமிழ்வேதமாகிய திருவாசகமும்‌, 
கேவாரமும்‌ “குறைவிலா நிறைவே” எனச்‌ சிவபரம்‌ 
பொருளைப்‌ போற்றுகின்றன. திருப்புகழும்‌ முருகப்பெரு 
மானை “விமல வியாபகா'' எனப்போற்றுகிற து. 


சைதன்னிய வாகனமான பிராணவாயு :- (பஞ்சபூதத்‌ 
தில்‌ தசகாரியத்தின்‌ வகை 98 ஆம்‌ பக்கம்‌) சமது மனம்‌ பர 
பரப்பாக உள்ளபோதும்‌, காம்‌ சினமுறும்போதும்‌ 
மூச்சும்‌ பரபரப்பாகவே-விரைவாகவே நம்மிடமிருக்‌.து 
வெளிப்படுகிறது. ஆகவே மனம்‌ கலங்குகிறோம்‌. மனம்‌ 
அமைதியுறும்போது மூச்சும்‌ அடங்கி அமைகிறது. 
ஆதலின்‌ மானத்துக்கும்‌ மூச்சா பிராணவாயுவுக்கும்‌ 


XV 


நெருங்க தொடர்பு உள்ளது. பிராணவாயு மனத்தை 
அங்கும்‌ இங்கும்‌ அலைக்கிறது எனவும்‌ கூறலாம்‌. யோக 
நூல்கள்‌ பிராண வாயுவை-மூச்சை அடக்க மனமும்‌ அடங்‌ 
கும்‌ எனக்‌ கூறும்‌. கற்கந்தத்தையும்‌ அர்க்கந்தத்தையும்‌ 
சுமந்து சென்று நான்கு திசைகளிலும்‌ அவற்றைப்‌ பரவச்‌ 
செய்வதால்‌ வாயுவுக்குக்‌ கந்தவாகனன்‌ என்ற பெயர்‌ 
உண்டு. அறிவும்‌ அறியாமையுங்‌ கடந்த சிவருரியனின்‌ 
சைதன்னியப்‌ பிரகாசம்‌ (அறிவொளி) மனமேகத்திற்‌ 
படிந்து பிரகாசிக்கிறது, சைதன்னியப்‌ பிரகாசம்‌ படும்‌ 
திருக்கும்‌ மன மேகத்தைப்‌ பிராணவாயு தாங்கிச்‌ செல்லு 
கிறது. பிராணவாயுவினால்‌ சவசைதன்னியப்‌ பிரகாசம்‌ 
படிந்த மனமேகம்‌ தள்ளுண்டு செலுத்தப்படுகிறது. கூரிய 
ஓளி படிந்த மேகம்‌ காற்றால்‌ தள்ளுண்டு போக்கு வரவுக்கு 
ஆட்படும்‌ போது மேகத்திற்‌ படிர்த சூரிய ஒளியும்‌ போக்கு 
வரவுக்கு உள்ளாவது போல்‌ தோன்றுகிற அ. ஆனால்‌ மூல 
மான சூரிய ஓளிக்குப்‌ போக்கும்‌ வரவும்‌ இல்லை. மேகத்திற்‌ 
படிந்த சூரிய ஒளியே, காற்றால்‌ மேகம்‌ தள்ளப்பட்டு அலையும்‌ 
போது தானும்‌ அலைவுறுகிறது. அது போன்று சிவ 
சைதன்னியப்‌ பிரகாசம்‌ படிந்த மனமேகம்‌ பிராணவாயு 
வினால்‌ தள்ளப்பட்டுப்‌ போக்குவரவுக்கு உள்ளாகும்போது 
மன மேகத்திற்‌ படிந்த சிவசைதன்னியமும்‌ போக்கும்‌ 
வரவும்‌ உற்று அலைகிறது. மனமேகத்திற்‌ படிந்த சிவ 
சைதன்னியமே அலையும்‌ அறிவு எனப்படும்‌. “அலையும்‌ 
அறிவை அகத்தே அடக்கும்‌ அவனே அதிசூரன்‌'' என்று 
தனிப்‌ பாடலிலும்‌ கூறப்பட்டுள்ளது. உண்மையிற்‌ சிவசூரி 
யனின்‌ சைதன்னியப்‌ பிரகாசம்‌ அறிவு அறியாமையற்று, 
நினைப்பு மறப்பற்றுப்‌ போக்கு வரவாம்‌ அலைவற்று அங்கு 
இங்கு எனாதபடி எங்கும்‌, அன்று இன்று எனாதபடி என்றும்‌ 
.காலதேசங்‌ கடந்து பிரகாடிக்கிறது. சிவசைதன்னிய ஒளி 
படிந்த மனமேகத்தைச்‌ சுமந்து திரிந்தலைவதால்‌ பிராண 
வாயு சைதன்னியவாகனன்‌ எனப்‌ பெயர்‌ பெறுகிறது. 


அறிவுக்கும்‌ அறியாமைக்கும்‌, நினைப்புக்கும்‌ மறப்புக்‌ 
கும்‌, மகிழ்ச்சிக்கும்‌ துயரத்துக்கும்‌, இவை போன்ற இருமை 
வகைகளுக்கு ஆதாரமான பிறப்புக்கும்‌ இறப்புக்கும்‌ 
இடையே மனமேகம்‌ சைதன்னிய வாகனனாம்‌ பிராணவாயு 
வினால்‌ அலைக்கப்பட்டுப்‌ போக்கு வரவுக்கு உள்ளாகிறது. 


xvi 


சைதன்னிய வாகனமான பிராணவாயுவினால்‌ தள்ளப்‌ 
படும்‌ நினைவுருவான மனமேகத்தின்‌ எந்தப்பகுதி உதியா அ, 
மறையாது ஒளிரும்‌ சிவசூரியனின்‌ அழிவும்‌ அறியாமையுங்‌ 
கடந்த அறிவொளியிற்‌ படுகிறதோ, அப்பகுதியின்‌ நினைவுகள்‌ 
நினைக்கும்‌ இறன்பெறும்‌. அவ்வறிவொளி படாத மன 
மேகத்தின்‌ மறுபகுதி நினைவுகள்‌ ஆணவ மறைப்பாம்‌ 
மறப்புக்கு உள்ளாகும்‌. “எல்லா நினைவுகளுக்கும்‌ மூலமான 
நினைவு கான்‌ எனும்‌ நினைவே'* என்கிறார்‌ பகவான்‌ ரமணர்‌. 
“மனது எனும்‌ யானும்‌'' என்று தாயுமான சுவாமிகளும்‌ 
சுகவாரி 11ஆம்‌ பாடலிற்‌ பகர்க்துள்ளார்‌. மனம்‌, தான்‌ 
மனமாகப்‌ பரிணமித்த நான்‌ என நினைக்கும்‌ நினைப்பைச்‌ 
சாராது, அவ்வாணவ நினைவுக்கு நினைப்பாற்றலைத்‌ தரும்‌ 
நினைப்பு மறப்பற்ற பேரறிவாம்‌ பரஞ்சோதியைச்‌ சாரின்‌, 
நினைப்பு மறப்பற்ற நமிரதிசயானந்த நிலையாகிய பிறப்பிறப்‌ 
பற்ற பூரண ஞானமுத்தியுறும்‌. ஆணவமலமான நான்‌ 
எனும்‌ மூல நினைவே மனமாகப்‌ பரிணமித்துள்ளதால்‌ மன 
மேகத்தை ஆணவ மேகம்‌ எனவும்‌ கூறலாம்‌. சிவசூரியனின்‌ 
பிரக்ஞான-அறிவும்‌ அறியாமையுங்கடக்த அறிவொளியைச்‌ 
சுமந்து பிராணவாயுவினால்‌ தள்ளப்பட்டு அலையும்‌ ஆணவ 
மேகத்தின்‌ கிழலே அறியாமையாகும்‌. பீரக்ஞானம்‌ 
என்றும்‌ ஒளிருகிறது. அஞ்ஞானமாகிய ஆணவமேகம்‌ 
சைதன்னிய வானைனாம்‌ பிராணவாயுவினால்‌ தள்ளப்பட்டு 
எங்கெங்கு அலைந்தாலும்‌ அங்கங்கெல்லாம்‌ ' சிவசூரியனின்‌ 
அறிவொளியைச்‌ சுமந்து திரிகிறது. ஆணவ மேகமாதலின்‌ 
அதன்‌ அறிவொளியும்‌ அறியாமை மழைப்புள்ள சிற்றறி 
வாகவே ஒளிரும்‌. கால தேசத்துக்கு உட்பட்ட ஆணவ 
மலத்துக்கே அறியாமை நிழல்‌ உண்டு. சிதாகாசச்‌ செழுஞ்‌ 
சுடராம்‌ சிவசூரியன்‌, அறியாமை நிழலற்ற அறிவுப்‌ 
பேரொளியாகும்‌. பிரக்ஞான சிவசூரிய ஒளி ஆன்மாக்களின்‌ 
நினைவு கூரும்‌ ஆற்றலுக்குப்‌ பேராதாரமாக மிளிர்கிறது. 
ஆணவத்தால்‌ வரும்‌ அறியாமை யாம்‌ மாற்றம்‌ என்றுமே 
இல்லாத-ஆணவம்‌ அகன்ற அறிவு பிரக்ஞானம்‌ ஆதலின்‌ 
ஆன்மாக்கள்‌ சிக்திக்கின்றன. இரவின்‌ இருட்டால்‌ மறைக்‌ 
கப்படாதும்‌ பகல்‌ ஒளியால்‌ விளக்கப்படாதும்‌ மனத்தில்‌ 
எழும்‌ தோற்றங்களும்‌ சிந்தனைகளும்‌ திகழ்கின்றன. இரவின்‌ 
இருளில்‌ உலகின்‌ புறப்பொருட்கள்‌ மறைக்கப்பட்டுள்ள 
னவே? ஆயின்‌ இரவிலும்‌ மனத்தில்‌ எழும்‌ நினைவுகளும்‌ 


ii 
411 


அந்நினைவுகளின்‌ தொடர்பான தோற்றங்களும்‌ மறைக்கப்‌ 
படாது விளங்குகின்றனவே ! இவ்விளக்கத்தின்‌ ஆதார 
ஒளியே பிரக்ஞான பரசிவத்தின்‌ அறிவும்‌ அறியாமையுங்‌ 
கடக்க பூரண அறிவொளியாகும்‌. “இரவு பகல்‌ போன 
ஞான பரமசிவ யோகதீரம்‌'' என்று சோமநாதன்‌ மடம்‌ 
திருப்புகழ்‌ கூறுகிறது. தாயுமான சுவாமிகளும்‌ 14 ஆகார 
புவனம்‌-சிதம்பர ரகசியம்‌ 20ஆம்‌ பாடலிற்‌ *பக்தம்‌ அறும்‌ 
மெய்ஞ்ஞானமான மோனப்‌ பண்பொன்றை அருளி அந்தப்‌ 
பண்புக்கேதான்‌ இராப்பகலாம்‌ தோற்றம்‌ இல்லை'” எனக்‌ 
கூறுகிறார்‌. கால இட அளவைகள்‌ கடந்த அலகில்‌ சோதி 
யாம்‌ ஞான சிவத்தை மணிவாசகர்‌:-சோதியே சுடரே''எனப்‌ 
போற்றித்துதிப்பார்‌. “தொடர்க து இலங்கு சோதி நீ'*எனக்‌ 
கூடலாலவாயிலானைப்‌ பரவுவார்‌ ஞானசம்பந்தர்‌. “அல்லும்‌ 
பகலும்‌ இல்லாத மெய்ச்சோதியே போற்றி'' என மனோலய 
விளக்கம்‌ மொழிகிறது. “மெய்ஞ்ஞானம்‌ ஆகி மிளிர்கின்ற 
மெய்ச்சுடரே'” எனத்‌ திருவாசகம்‌-சிவபுராணம்‌ பாடு 
கிறது. 


பூமியில்‌ இயைந்து வாழும்‌ காம்‌ சூரியனைத்‌ தோற்றமும்‌ 
மறைவும்‌ உள்ள ஒளிப்பொருளாகவே காண்கின்றோம்‌. 
ஆயினும்‌ விஞ்ஞானம்‌ சூரியனுக்குத்‌ தோற்றமும்‌ மறைவும்‌ 
இல்லை என கிரூபித்துள்ளது. பூமி சுமலும்போது பூமியின்‌ 
எப்பகுதி குரிய ஓளியிற்‌ படுகிறதோ அப்பகுதி பகலாசக்‌ 
காட்சியளிக்கிறது. சூரிய ஒளி படாத பூமியின்‌ மறுபகுதி 
இரவாகத்‌ தோன்றுகிறது. இங்ஙனம்‌ பூமியின்‌ சுழற்யொல்‌ 
பகலும்‌ இரவும்‌ மாறி மாறி வருகின்றன. மனத்தின்‌ எப்‌ 
பகுதியில்‌ சிவகூரியனின்‌ ஞான ஒளிபடுகிறதோ அந்கினைவுப்‌ 
பகுதி நினைக்கும்‌ இறன்‌ பெறும்‌. இதுவே நினைப்பாகும்‌. 
இங்ஙனம்‌ சிவசூரியனின்‌ ஞான ஒளி படாத மனத்தின்‌ பகுதி 
மறப்பாகும்‌. இவ்வாறு நினைப்பும்‌ மறப்பும்‌ மாறி மாறி 
ஆன்மாக்களுக்கு வருகின்‌ றன. சிவத்தின்‌ பூரண அறிவொளி 
நினைப்பு மறப்பற்றது; அறிவு அறியாமையற்ற து; போக்கு 
வரவம்றது; தோற்றம்‌ மறைவற்றது. * பூமியின்‌ விரைவான 
சுழற்சி போக்கு வரவற்ற உதயாஸ்தமனம்‌ அற்ற சூரிய 
அக்குப்‌ போக்குவரவும்‌, உதயாஸ்தனமமும்‌ இருப்பது 
போன்ற தோற்றத்தை உண்டாக்கிவிடுகிறதேயன்‌ றிச்‌ சூரிய 
அுக்குப்‌ போக்கும்‌ இல்லை; வரவும்‌ இல்லை; தோற்றமும்‌ 

iil 


வட 
7111 


இல்லை; மறைவும்‌ இல்லை'' என்று விஞ்ஞானம்‌ நிரூபித்‌ 
துள்ளது. “போக்கு வரவின்றி, நினைப்பு மறப்பின்‌ றி- 
தோற்றம்‌ மறைவின்றி எப்போதும்‌ உதயமாக-ஒருபோ அம்‌ 
மறைப்பின்றி ஞானஒளி சிதாகாசச்‌ சிவசூரியனிடம்‌ சுடரு 
கிறது” என்று மெய்ஞ்ஞானம்‌ உணர்த்துகிறது. பூமியில்‌ 
பொருந்தி வாழும்‌ மக்களுக்குச்‌ குரியன்‌ தோற்றமும்‌ மறை 
வும்‌ உள்ளதாகவே காணப்படுவது போன்று ஆணவம்‌ 
முதலிய மும்மலங்களில்‌ பொருந்தி அழுந்தியுள்ள ஆன்மாக்‌ 
கள்‌ வெருரியனின்‌ ஞானப்பேரொளியை நினைப்பு மறப்பு, 
அறிவு அறியாமை என்ற தோற்றமும்‌ மறைவுமாகிய 
மாற்றங்கள்‌ உள்ளதாகப்‌ பெறுகின்றன. “ஒருத்தனார்‌ உல 
தங்கட்கு ஒரு சுடர்‌” என்று சிவளூரியனாகிய தில்லைச்‌ சிற்றம்‌ 
பலவனைப்பாடுகிறார்‌ இருமாவுக்கரசர்‌. காலதேச எல்லையுள்‌ 
கட்டுண்ட உயிர்களே போக்குவரவுக்கு உள்ளாகின்றன. 
காலதேச எல்லைகள்‌ கடந்து அகா தியே ஆணவம்‌ முதலியமும்‌ 
மலக்கட்டற்ற அநாதி முத்தனான சிவபெருமான்‌ போக்கும்‌ 
வரவும்‌ புணர்வும்‌ இலாப்புண்ணியனாக-நிறை பொருளாக- 
அகண்ட பரிபூரணனாகத்திகழ்கிறுன்‌. எங்கும்‌, என்றும்‌ 
நிறைந்திருக்கும்‌ அறிவேயான சிவபரம்‌ பொருளுக்குப்‌ 
போக்கு ஏது? வரவு எத? போக்கு வரவின்றி நிறைந்த பரி 
பூரண அறிவேயாகச்‌ சிவ பரம்பொருள்‌ விளங்குவதால்தான்‌ 
ஞாபகம்‌ வர்தது என நரம்‌ ஈவில்கிறோம்‌. சமது ஞாபகத்துக்‌ 
குக்‌ காரணமான பேரறிவு நினைப்பு மறப்பின்றித்‌ இகழ்வ 
தாலேயே மது ஆன்ம போதத்தைத்‌ தூண்டி நினைவு கூர 
(ஞாபகமுற) வைக்கிறது. மது புத்திக்கு ஞான ஒளி தரும்‌ 
ஆதாரமாகில்‌ காலதேசங்‌ கடந்ததொளிரும்‌ ஞான விளக்‌ 
காம்‌ சிவபெருமானை “புக்திக்கு விளக்காய புராணன்‌” 
எனப்‌ போற்றுகிறார்‌ திருநாவுக்கரசர்‌. “சிவகுணமாவ த 
அனவரதமும்‌ ஒழியா அறிவாய்‌ கிற்கை'' (சைவ சித்தாந்த 
உரைஈடை பக்கம்‌ 56) என்னும்‌ இவ்வாக்கியம்‌ என்றுமே 
ஆணவ மலம்‌ இல்லாத சுத்த அறிவேயான சிவம்‌, பிறப்பு 
இறப்பு, போக்குவரவு, நினைப்புமறப்பு, அறிவு அறியாமை, 
இரவு பகல்‌ முதலிய இருமை வகையாம்‌ மாற்றங்கள்‌ இன்றி 
நிறைக்து நிலையாக இருக்கும்‌ தன்மையைக்‌ குறிக்கும்‌. 
சிவஞானப்‌ பேரொளி பிராணவாயுவினால்‌ அசைக்தலைக்து 
அணைக்கப்படாது காலதேசங்‌ கடந்து சுடர்கிறது. வாதத்‌ 
துக்கே அவியாதது'' என்று சிவஞானமாகிய அணையாது, 


XIX 


ஏற்றாது எவ்விதச்‌ சார்புமின்றித்‌ தானே ஒளிரும்‌ மாறா 
ஞானச்சுடர்‌ குறித்துக்‌ குற்றாலத்‌ திருப்புகழில்‌ கூறுகிறார்‌ 
அருணகிரிகாதர்‌. காற்றால்‌ தள்ளுண்டு மேகங்கள்‌ அலையும்‌. 
,பெருவானம்‌ காற்றால்‌ தள்ளப்பட்டுப்‌ பெயருமோ? 
பெயராது. 


எண்ணிலாப்‌ பிறவிகள்‌ தோறும்‌ ஐம்பொறிகள்‌ வாயி 
லாக ஆன்மாக்களாகிய நாம்‌ அநுபவிக்கும்‌ புலன்‌ நுகர்ச்சி 
அநுபவங்கள்‌, விஷய வாசனைகளாக ஈம்‌ மனத்தின்‌ ஆழத்‌ 
தில்‌ நுட்பமாகப்‌ பதிர்துள்ளன. இவ்விஷய வாசனைகளே 
நம்மை நல்வினை, தீவினை ஆகிய இருவிணைகளில்‌ ஈடுபடுத்து 
இன்றன. விஷய வாசனைகள்‌ நுட்பமாகத்‌ திரண்டுள்ள 
நினைவுப்படலமாம்‌ மனமேகம்‌ பிராணவாயுவினால்‌ அலைக்கப்‌ 
பெறும்‌. சிதாகாசம்‌ என்னும்‌ அறிவுப்பெருவெளியாகத்‌ 
இகழும்‌ சிவபரம்பொருள்‌ அகண்ட பரிபூரணமாய்‌ நிறைந்து 
நிலைபெற்றிருத்தலால்‌, பிராணவாயுவினால்‌ அலைக்கப்‌ 
பெறாது புடைபெயர்ச்சியாம்‌ போக்குவரவற்றுப்‌ பொலி 
கிறது. காற்று பற்றித்‌ தீண்டும்‌ பரிசத்துக்கு ஈம்‌ உடம்பு 
இலக்காகிறதேயன்‌ றி உடம்பின்‌ உள்ளும்‌ புறம்பும்‌ 
நிறைக்கு ஆகாசம்‌ இலக்காகிறதோ? இல்லை. இங்கனமே 
பிராணவாயுவினால்‌ சிதாகாசமாம்‌ சிவம்‌ ஒரு போதும்‌ தீண்‌ 
டப்பெறாோது. 


ஆனந்தமாய்‌ இருப்பது பதி. அந்த ஆனந்தத்தை 
அதுபவித்து ஆனந்தமாய்‌ இருப்பான்‌ பசு. (பஞ்ச 
பூதத்தில்‌ தசகாரியத்தின்‌ வகை பக்கம்‌ 99). ஆன்மாக்‌ 
களுக்குச்‌ சுக துக்கங்கள்‌ மாறி மாறி வருகின்றன. 
ஏனேனில்‌ சுக துக்கங்கள்‌ கால கேசங்களுக்கு உட்‌ 
பட்டவை. கால தேசங்‌ கடந்தது சிவபரம்‌ பொருள்‌. 
ஆகவே சுக துக்கங்கள்‌ இல்லாத ஆனந்தமேயான து சிவம்‌. 
காலதேசங்‌ கடந்த குறைவிலா ஆனந்த நிறையே சச்சி 
தானந்த சிவம்‌ என்று சைவசித்தாந்தம்‌ பதி இலக்கணம்‌ 
கூறுகிறது. "ஆனந்தும்‌ பிரம்மம்‌” என்று தைத்திரியோப 
நிஷதம்‌ பாடுகிறது, 

சக அக்கங்கள்‌ நிலையற்றவை என்பதை எண்ணிலாப்‌ 
பிறவிகள்‌ தோறும்‌ அநுபவித்த சுகதுக்க அநுபவங்களின்‌ 
மூலமாக உணர்ந்து தெளிந்து ஆன்மாக்கள்‌, மாறுதல்‌ 


XX 


இன்றி நிலையாக உள்ள சச்சிதானந்த சிவத்தையே நாடிக்‌ 
கால தேசங்‌ கடந்து திகழும்‌ குறைவிலா நிறைவான சச்சி 
தானந்கத்தை அதுபவித்து ஆனந்தமாய்‌ இருக்கின்றன. 
வெளியுலகில்‌ நாடும்‌ ௬௩ துக்கங்களின்‌ நிலையாமையை 
உணர்க்து கொண்ட உயிர்கள்‌ - ஆன்மாக்கள்‌ - நிரந்தர 
ஆனந்தமான சிவபரம்பொருளைத்‌ தம்முள்‌ உணர்ந்து 
அநுபவித்து மேற்குறித்தவாறு ஆனக்தமாய்‌ இருக்‌ 
கின்றன. 


“விருப்புடன்‌ வெறுப்பும்‌ இல்லா வியாபக அறிவே 
யான” சிவபரம்‌ பொருளைச்‌ சிந்தித்து இம்‌ முன்னுரையை 
நிறைவு செய்கிறேன்‌. 


எஸ்‌. சாயிராமன்‌, 
உதவியாளர்‌, 
மகரமகோபாத்தியாய தாக்ஷிணாத்திய கலாநிதி 
டாக்டர்‌ உ. வே. சாமிகாதையர்‌ 
நூல்‌ நிலையம்‌, ன 


சைவ இத்தாந்த உரை நடை நூல்‌ தொகுப்பு 


டாக்டர்‌ உ. வே, சாமிகாதையர்‌ அவர்கள்‌ சேகரித்த 
சுவடிகளில்‌ சில சைவசித்தாந்த உரை நடை ' நூல்களாகத்‌ 
திகழ்கின்றன. இவற்றில்‌ பல ஆசிரியன்‌ மாணவனுக்குச்‌ சித்‌ 
தாந்த தத்துவங்களைச்‌ சிறிது சிறிதாக எடுத்துரைப்பது 
போல்‌ எழுதப்பட்டுள்ளன. இவ்வாறுள்ள நூல்களில்‌ சில 
இங்கே பதிப்பிக்கப்படுகின்றன. இத்‌ தொகுப்பில்‌ 9 தலைப்‌ 
பூக்கள்‌ இவ்வாறு இடம்பெறுகின்றன. முதலில்‌ உள்ள '“சுத்த 
சிவப்பிரகாசக்‌ கட்டளை” என்பதைத்‌ தவிர்த்துப்‌ பிற 
அனைத்தும்‌ முதன்‌ முறையாக இப்பொழுதுதான்‌ அச்சேறு 
கின்றன. சத்த சிவபிரகாசக்‌ கட்டளை என்னும்‌ நூல்‌, இந்‌ 
நூல்கள்‌ காணப்படும்‌ ஓரே சுவடிக்‌ கட்டில்‌ இருந்ததால்‌ 
அன்று படித்தோர்‌ எந்த நூல்களை ஒருங்கே படித்தனர்‌ என 
அறிய உதவும்‌ என்பதாலும்‌, அச்சிடப்‌ பெற்றிருப்பினும்‌ 
கிடைப்பதரிதாகையாலும்‌ இங்கு இணைத்து வெளியிடப்‌ 
பட்டுள்ளது. இது போன்று இன்னும்‌ பல நூல்கள்‌ அச்‌ 
சில்‌ வர வேண்டியவை உள்ளன. அன்று தவ ஒழுக்கம்‌ 
மேற்கொண்டு சிவ யோகத்தில்‌ இளைத்த பெரியோர்கள்‌ பல 
ரால்‌ இவ்வாறு தம்‌ சீடர்களுக்காக இவை எழுதி வைக்கப்‌ 
பெற்றிருப்பினும்‌ இவற்றை யார்‌ எழுதியவர்‌ என்ற 
குறிப்புக்‌ கிடைப்பது அரிதாய்‌ உள்ளது. இந்நூல்களை 
18, 19ம்‌ நூற்றாண்டுகளில்‌ தோன்‌ றிய சித்தாந்த உரைநடை 
நூல்களுக்கு எடுத்துக்காட்டாகக்‌ கொள்ளலாம்‌. 
இவற்றைப்‌ படிக்கும்போது இன்றைய மாணவர்கட்கு 
பொருள்‌ பெறுவது மிகவும்‌ கடினமாக இருப்பது காண 
லாம்‌. ஆயினும்‌ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர்‌ இவ்வழி 
மரபினோர்க்கு இவை தெள்ளிதின்‌ உணரும்‌ வகையில்‌ 
இிகழ்நீதிருக்க வேண்டும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


இவை ஞான மார்க்க நூல்கள்‌; பத்தி மார்க்க நூல்கள்‌ 
அல்ல. அறிவின்‌ பால்பட்டு பல ஐயங்களைக்‌ கேட்டு 
அவற்றிற்கு ஆதாரமான ஏற்கக்கூடிய பதில்களை எடுத்‌ 
அரைத்து, இறுதியில்‌ பகுத்தறிந்து ஏற்று அவ்வழி நின்று 


xxii 


வீடு பேறெய்தல்‌ இம்மரபாகும்‌. சித்தாந்த சாத்திரங்களைப்‌ 
படிக்கும்‌ முன்னர்‌ மாணவர்‌, தருக்க சாத்திரம்‌-ரியாய சாத்‌ 
திரத்தின்‌ அடிப்படைகளை அறிந்திடல்‌ வேண்டும்‌. அப்‌ 
பொழுதுதான்‌ அறிவியல்படி ஐயப்பாடுகளை எழுப்ப 
முடியும்‌. பதிலைக்‌ குறைவின்‌ றி வழுவின்‌ றி பீறுழ்தல்‌ இன்றி 
கொடுக்கமுடியும்‌. ஆதலால்‌ இக்நூல்‌ தருக்க மரபுச்‌ சொற்‌ 
களை அதிகம்‌ பயன்படுத்தும்‌. அம்மரபு தெரியாதோர்‌ 
இதற்குப்‌ பொருள்‌ தெளிதல்‌ கடினமே. அத்வைதம்‌, சீவாத்‌ 
வைதம்‌, விசிஷ்டாத்வைதம்‌, துவைதம்‌ போன்ற .சித்தாக்‌ 
தங்கர்‌ பெருகப்பெருக சைவ சித்தார்த நூல்களும்‌ அம்‌ 
மரபுக்கு ஏற்பத்‌ தோன்றியதால்‌ இவை சித்தாந்த மரபு 
என்றே சொல்லலாம்‌. 


இருப்பினும்‌ ஒரு சில தலைப்புக்கள்‌ மிகவம்‌ எளிமையாக 
வும்‌, பக்திப்பாடல்களை மேற்கோள்களாகக்‌ குறிப்பவை 
யாகவும்‌ உள்ளதைக்‌ காணலாம்‌, ஞான சாதகப்‌ பனுவல்‌ 
என்பதை இதற்கு எடுத்துக்காட்டாகக்‌ கூறலாம்‌. இப்‌ 
பகுதியில்‌ தேவாரம்‌, திருவாசம்‌, திருமந்திரம்‌, சித்தியார்‌, 
பண்டார சாத்திரம்‌, கந்தரலங்காரம்‌, வரகுணராம 
பாண்டியர்‌ மனைவி பாட்டு முதலிய பல பாடல்கள்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. 


ஆயினும்‌ இந்நூல்கள்‌ பெரும்பாலும்‌ “பண்டார சாத்‌ 
திரங்கள்‌'' என்று சொல்லப்படும்‌ நூல்களைப்‌ பின்‌ 
பற்றியவை என்பது கெளிவு. சுத்த சிவப்பிரகாசக்‌ கட்டளை 
என்னும்‌ நூலின்‌ இறுதியில்‌ “துகளறு போதத்திலும்‌, அம்‌ 
பலவாண சுவாமி, தட்சிணாமூர்த்தி சுவாமி, சுவாமிநாத 
சுவாமிகள்‌ செய்த நூல்களிலும்‌ விரித்தறிக”' என்று எழுதப்‌ 
பட்டுள்ளது. இங்குக்‌ கூறப்பட்ட அம்பலவாண சுவாமிகள்‌ 
10 நூல்களையும்‌, தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்‌ இரண்டு நூல்‌ 
களையும்‌, சுவாமிநாத தேசிகர்‌ இயற்றிய நூல்‌ ஒன்றையும்‌ 
இத்துடன்‌ பேரூர்‌ வேலப்ப தேசிகர்‌ செய்த நூல்‌ ஒன்றுடன்‌ 
சேர்த்து மொத்தம்‌ பதினான்கு நூல்கள்‌ பண்டார சாத்திரங்‌ 
கள்‌ என்று அழைக்கப்படுகின்றன. இவைகள்‌ பெயர்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ள தால்‌ இந்நூல்கள்‌ பண்டார சாத்திரங்களைப்‌ 


xxiii 


பின்பற்றியவை எனத்‌ தெரிகிறது. சுத்த சிவப்பிரகாசக்‌ 
கட்டளையில்‌ பேரூர்‌ வேலப்ப தேசிகர்‌ குறிக்கப்படவில்லை. 
ஆதலால்‌ இந்நூல்‌ - அவருக்கு முன்னதாக எழுதப்பட்‌ 
டிருக்கக்‌ கூடும்‌. i 

சைவ மரபில்‌ காணப்படும்‌ பல சொற்கள்‌, தத்துவங்‌ 
கள்‌, சத்தி முதலிய முறைகள்‌ இவற்றில்‌ சுருக்கமாகத்‌ 
தெளிவுபடுத்தப்படுகின்‌ றன. எடுத்துக்காட்டாகச்‌. சித்‌ 
தாந்த மரபில்‌ *அநாதிப்‌ பொருள்‌ ஆறு” என்பர்‌, - அவை 
கர்த்தா, ஆன்மா. பாசம்‌, கன்மம்‌, சுத்தமாயை, அசுத்த 
மாயை என ஆறு. இவை அகாதி. இவற்றின்‌ தன்மை 
என்ன என்று உரைப்பது இந்நூல்‌ தொகுப்பில்‌ உள்ள 
இரண்டாவது தலைப்பு, மேலும்‌ இம்நூல்களில்‌ சில சொற்‌ 
கள்‌ சற்றுத்‌ இரிந்து காணப்படும்‌. எடுத்துக்காட்டு பந்தம்‌ 
என்ற சொல்‌ பெந்தம்‌ என்றே வரும்‌. புசித்தல்‌ என்பது 
பொடித்தல்‌ என வரும்‌. ்‌ 


இந்நூல்கள்‌ பெரும்பாலும்‌ திருவாவடுதுறை ஆதீனத்து 
மரபு வழி வந்தோராலும்‌ தருமை ஆதீனத்து மரபு வழி 
வம்தோராலும்‌ ஆக்கப்பெற்றவை எனத்தோன்றுகிறது. 
'ஞானசாதகப்‌ பனுவல்‌'என்னும்‌ நூல்கமச்சிவாய தேசிகரை 
வணங்கித்‌ திருச்சிற்றம்பல தேசிகரை வணங்கித்‌ தொடங்கு 
கிறது. இது மாதவச்‌ சிவஞான யோகிகளால்‌ எழுதப்பட்ட து 
என்பர்‌. பஞ்ச பூதத்தில்‌ தசகாரியத்தின்‌ வகை என்பது 
முத்துக்குமார தேசிகர்‌ திருவடியை வணங்கி முடிவடை 
இறது. டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையர்‌ அவர்கள்‌ திருவாவடு 
துறை ஆதினத்துடன்‌ கொண்டிருந்த நெருங்கயதொ டர்யை 
இங்கு நினைவு கூரின்‌ இச்சுவடிகளின்‌ தன்மை புலனாகும்‌. 


உபநிஷத்துக்களில்‌ -பிருகுவல்லி' என்ற பகுதி ஓன்று 
புகழ்‌ மிக்கது. அதில்‌ ஆசான்‌ மாணவனை 8 உண்மையறி 
என்பர்‌', அவன்‌ இதுவே உண்மைஎன ஓன்று சொல்வான்‌, 
அதுவல்ல நீ மீண்டும்‌ சென்று உண்மையை அறி என்பார்‌. 
மீண்டும்‌ வந்து இது உண்மை என்பான்‌. அவரும்‌ அது 
வல்ல மீண்டும்‌ சென்று உண்மையை அறி என்பார்‌. 


xxiv 


இவ்வாறு ஓவ்வொன்றாக ஆசான்‌ இதுவல்ல இதுவல்ல 
எனப்‌ புகட்ட இறுதியில்‌ மாணவன்‌ தெளிவு பெற்று 
உண்மையில்‌ நிற்பான்‌. அம்மரபைப்‌ பின்பற்றி இத்‌ 
தொகுப்பில்‌ ஞானம்‌ உணர்த்தும்‌ முறைமை அமைந்‌ 
துள்ளது காணலாம்‌. 


இர்நூல்களிலிருக்‌ து சில சமுதாயச்‌ செய்திகளும்‌ அறிய 
இயலும்‌. பாளையக்கராரர்கள்‌ நிலை ஓங்கியிருந்த 18ஆம்‌ 
19ஆம்‌ நூற்றாண்டில்‌ இந்தூல்கள்‌ தோன்றியிருக்க 
வேண்டும்‌ எனத்‌ தோன்றுறெது. உதாரணமாக (பக்கம்‌ 
50) இரண்டு பாளையக்காரர்‌ ஒன்றுக்கொன்று விரோத 
மாய்‌ அரண்மனைச்‌ சீமையெல்லாம்‌ கொள்ளையிட்டுத்‌ தீயும்‌ 
கொளுத்திக்‌ குடி படைக்கு நிரம்ப இடுக்கண்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. இப்படி இருக்கின்ற போது சீமைக்கு 
கல்ல ராசாவந்து சீமையும்‌ சுபிட்சப்பட்டுப்பாளையக்காரரும்‌ 
அவரவர்‌ தானங்களிலே ஓடுங்கிக்கொண்டிருக்‌ து போனார்‌ 
கள்‌'' என்றுள்ளது. வரலாற்று நிகழ்ச்சியின்‌ எதிரொலி 
யாகப்படுகிறது. ''பிறவியிலே படலம்‌ மறைத்த கண்ணை 
வயித்தியன்‌ வந்து உரித்தவுடனே அந்தக்‌ கண்‌ தானே 
பதார்த்தைக்‌ காணமாட்டாது. ஆதித்தன்‌ வந்து காட்டு 
கிறது போல” என்று (ப.81) உள்ளது அக்காலத்திலேயே 
கண்‌ வயித்தியம்‌ அறுவை முறையில்‌ நடைபெற்றதெனத்‌ 
தொனிக்கிறது. சமுத்திரத்தில்‌ தோணியைத்‌ அடுப்பிட்டுத்‌ 
தள்ளிக்கொண்டு செல்பவன்‌ :பரவன்‌” எனப்படுகிறான்‌. 
(ப. 52) ஐயரவர்கள்‌ நூல்நிலைய வெளியீடாக இப்போது 
தொகுப்பாகப்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றுள்ள சைவ சித்தாந்த 
உரைஈடை நூல்கள்‌ ஒன்பதின்‌ மூலச்சுவடிகளின்‌ பெயர்‌ 
களும்‌, அச்சுவடிகளின்‌ தொடர்‌ எண்களும்‌ வருமாறு. 

741 சுத்தசிவப்பிரகாசக்‌ கட்டை 

7418 அநாதிப்பொருள்‌ ஆறுக்குவகை 

741 ஞானசாதகப்பனுவல்‌ 

6284 சைவரித்தார்த உரைநடை 

5940 உண்மை நிட்டை கூடும்‌ உபாயம்‌ 


XXV 


741A சுத்தூவத்தைக்குத்‌ திட்டாந்தும்‌ 
6246 உன்மனை வகுப்புத்‌ தெரிசனை 

6280 ஞானம்‌ உணர்த்தும்‌ முறைமை 

624 பஞ்சபூதத்தில்‌ தச காரியத்தின்‌ வகை 


மேற்குறித்த சைவசித்தாந்த உரை நடை நூல்களுள்‌ சுத்த 
சிவப்பிரகாசக்‌ கட்டன்‌ நீங்கலாக மற்ற எட்டு நூல்களும்‌ 
இதுவரை அச்டெப்‌ பெறாதவையாகும்‌ :“அகாதிப்‌ பொருள்‌ 
ஆறுக்குவகை,'' “ஞானசாதகப்‌ பனுவல்‌'' ஆகிய இரு 
ஏட்டுச்‌ சுவடி நூல்களையும்‌ ஐயரவர்களே தம்திருக்கரத்தரல்‌ 
பிரதி செய்துள்ளார்கள்‌. இவ்விரு நூல்களுடன்‌ சத்த சிவப்‌ 
பிரகாசக்‌ கட்டளையும்‌, சுத்தாவத்தைக்குத்‌ திட்டார்தமும்‌ 
741 என்ற எண்‌ இடப்பட்டுள்ள ஒரு சுவடிக்‌ கட்டிலேயே 
உள்ளன. சைவ சித்தாந்த உரைநடை, சுத்தாவத்தைக்குத்‌ 
திட்டார்தம்‌ ஆகிய இரு ஏட்டெச்சுவடி நூல்களையும்‌ பிரதி 
செய்தவர்‌ இந்நால்‌ நிலையத்தில்‌ முன்னாள்‌ பண்டிதராகப்‌ 
பணியாற்றிய இரு. சொ. ஞானசம்பந்தம்‌ ஆவார்‌. 


இந்நூல்கிலையத்தைத்‌ தோற்றுவித்து வளர்ச்யெடைவ 
தற்கு முதற்கர்த்தாவாக இருக்கின்‌ ற திருமதி ருக்மிணிதேவி 
யாருக்கும்‌, இர்நூல்‌ நிலைய வளர்ச்சியில்‌ பெரிதும்‌ ஆர்வம்‌ 
கொண்டுள்ள ஐயரவர்களின்‌ பேரும்‌, நூல்கிலையக்‌ 
கெளரவப்பா துகாவலருமான திரு. க. சுப்பிரமணிய 
ஐயரவர்களுக்கும்‌ எமது நன்‌ றி. 


இந்நூல்‌ தொகுப்பில்‌ உள்ள தலைப்புக்களை இந்நூல்‌ 
நிலைய ஆராய்ச்சி உதவியாளராகப்‌ பணிபுரியும்‌ வித்‌ துவான்‌ 
சு. பாலசாரகாதன்‌ பதிப்பித்துள்ளார்‌. இவர்‌ அநாதிப்‌ 
பொருள்‌ ஆறுக்கு வகை முதல்‌ ஞானம்‌ உணர்த்தும்‌ வகை 
ஈறாக உள்ள எழுதூல்களின்‌ பிரதிகளை அவற்றின்‌ மூலச்‌ 
சவடு.களுடன்‌ ஒப்பு கோக்கித்‌ திருத்தம்‌ செய்துள்ளார்‌. 
இந்நூல்நிலைய உதவியாளர்‌ இரு. சாயிராமன்‌ இதைப்‌ 
பதிப்பிக்கப்‌ பெரும்‌ உதவியாக இருந்ததோடுமன் றி 
இடர்நூலுக்கு நல்லதொரு முன்னுரையும்‌ கொடுத்துள்ளார்‌. 
இவ்விளைஞரின்‌ ஆற்றல்‌ பாராட்டி, வளர்க்கத்தக்க து. 


இரா. நாகசாமி. 


பக்கம்‌ வரி 
1 15 
1 15 
1 17 
2 8 
2 18 
2 21 
2 36 
3 9 
3 33 
4 4 
4 28 
7 33 
8 5 
9 2 
9 29 
9 34 
10 8 
10 25 
11 23 
11 26 
11 28 
12 13 
12 32 
12 35 
13 8 
13 30 
14 5 
14 20 
18 17 
20 8 
98 1 


சைவ சித்தாந்த உரை நடை 


பிழை தருத்தம்‌ 


பிறை 


முட்டகைகுட்‌ 
தொன்றுது 
சுத்தாகத்தத்‌ 
விசற்கம்‌ 
கர்பாசயம்‌ 
வீரிவி 
விர்‌ துவின்விரி 
பிரளயகலர்களுக்குத்‌ 
மாதிரியாகக்‌ 
பராகாதியும்‌ 
பூத்வொரைவும்‌ 
முண்டேன்பது 
முதவியோரும்‌ 
இனிகேவலம்‌ 
அசனாதி 
முப்பத்‌ தினாலு 
விரற்சித்தும்‌ 
வீசற்சியாமல்‌ 
பத்துள்‌ 
மூடமென்று 
ஆதிகுக்குமவாக்கோடு 
றெழிலுள்‌ 
வித்தை 
மூன்றும்‌ ஒன்றும்‌ 


சகலா தியு 
கழிந்து 
நிகமும்வதரம்‌ 
ஒருமலத்தார்‌ 


சுத்தமாயையின்‌ 
ஊர்த்துவபாகத்திலே 

துலைத்து 

பக்குவமென்று 

கேடும்‌ 


திருத்தம்‌ 
முட்டைக்குட்‌ 
தோன்றுது 
சத்தரசுத்த 
விசர்க்கம்‌ 
கர்ப்பாசயம்‌ 
விரிவு 
விர்‌ நுவின்‌ விரிவு 
பிரளயாகலர்களுக்குத்‌ 
மாதியாகக்‌ 
அராகாதியும்‌ 
பூத்வொளியும்‌ 
முண்டென்ப து 
முதலியோரும்‌ 
இனி, கேவலம்‌ 
வசனாதி 
முப்பத்து நான்கு 
சேசர்க்கித்தும்‌ 
விஏர்க்கியாமல்‌ 
பத்தும்‌ 
மூடமென்றும்‌ 
ஆதிகுக்குமவாக்கோடுங்‌ 
றோழிலும்‌ 
சுத்த வித்தை 
மூன்றும்‌ இரண்டும்‌ 
ஒன்றும்‌ 
கலா தியு 
கழித்து ள்‌ 
நிகழும்‌அவதரம்‌ 
ஓருமலத்தார்‌ இருமலத்‌ 
தார்‌ 
அசுத்தமாயையின்‌ 
ஊர்த்துவபாகத்திலே 
துலைத்தது 
அபக்குவமென்று 
கெடும்‌ 


சிவமயம்‌ 


சுத்த வப்பிரகாசக்‌ கட்டளை 
திருச்சிற்‌ றம்பலம்‌. 
சுத்த சிவப்‌ பிரகாசக்‌ கட்டளை 


பூதங்களாவன: பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம்‌ 5. 
ஞானேந்தஇரியங்களாவன : சோத்திரம்‌, தொக்கு, சட்சு, 
சிங்நவை, ஆக்கிராணம்‌ 5. தன்மாத்திரைகளாவன:- 
சத்தம்‌, பரிசம்‌, ரூபம்‌, ரசம்‌, கந்தம்‌ 5. கன்மேந்திரியங்க 
ளாவன-- வாக்கு, பாதம்‌, பாணி, பாயு, உபத்தம்‌-5. அந்தக்‌ 
கரணங்களாவன--மனம்‌, ஆங்காரம்‌, புத்தி, குணம்‌ ச்‌. சித்‌ 
தும்‌ மனத்தின்‌ அவத்தை விசேடமாகலான்‌ ஓன்றுகவைத்து 
நாலென்றது. குணமும்‌ அவ்வியத்தமாகிய பிரகிருதியு 
மொன்றாதலால்‌ ஆன்ம தத்துவம்‌ 84. இதற்கு ஆன்ம தத்‌. 
துவமென்றும்‌ போக்கிய காண்டமென்றும்‌, அசுத்த தத்துவம்‌ 
என்றும்‌ பெயர்‌. வித்தியாத்‌ தத்துவங்களா வன-காலம்‌, 
நியதி, கலை, வித்தை, அராகம்‌ இவை அஞ்சுங்‌ கூடித்‌ 
தத்துவ வன்ன ரூபனாகிய புருடனும்‌, அனந்கு தேவரால்‌ 
அசுத்தமாயையிற்‌ கலக்குண்டு முப்பத்தொரு .தத் தவத்‌ 
தையும்‌ மயில்‌ முட்டகைகுட்‌ சலம்‌ பிறந்து கொன்றாுது 
பொதுமையில்‌ நிற்கும்‌. அதோபாகமாகய மாயா தத்துவங்‌ 
கூட 7. இதற்கு வித்தியா தத்துவமென்றும்‌ -சுத்தாக்த்தத்‌ 
தத்துவ மென்றும்‌ போக காண்டமென்றும்‌ பெயர்‌, 


இவதத்துவங்களாவன- சுத்தவித்தை, ஈசுரம்‌, சாதாக்‌ 
கியம்‌, சக்தி, சிவம்‌, 5, இதற்கு இவதத்துவமென்றும்‌, 
சுத்த தத்துவமென்றும்‌ பிரேரகாண்டமென்றும்‌ பெயர்‌, 
ஆகதத்துவம்‌ 36. புறக்கருவிகள்‌-கருவிகளாவன- 
பிருதுவியின்‌ கூறு, மயிர்‌, எலும்பு, தோல்‌, நரம்பு, 
தசை-5, அப்புவின்‌ கூடுவன--ஓடுநீர்‌, உதிரம்‌, சுக்கிலம்‌, 


ட்‌ 


மூளை, மச்சை ம. தேயுவின்‌ கூருவன்‌-—அகாரம்‌, நித்திரை, 
பயம்‌, மைதுனம்‌, சோம்பு 8, வாயுவின்‌ கூருவன--ஆடல்‌, 
இருத்தல்‌, இடத்தல்‌, நடத்தல்‌, நிற்றல்‌ 2, ஆகாயத்தின்‌ 
கூறாவன-காமம்‌, குரோதம்‌, லோபம்‌, மோகம்‌, மதம்‌ 5. ஆக 
பூத காரியம்‌ 25. தசவாயுக்களா வன-பிராணன்‌ அபானன்‌ 
வியானன்‌, உதானன்‌, சமானன்‌, நாகன்‌, கூர்மன்‌, கிரிகரன்‌ 
தேவதத்தன்‌, தனஞ்செயன்‌ 10. வசனாதஇகளாவன--வசனம்‌, 
கெமனம்‌, தானம்‌, விசற்கம்‌, ஆனந்தம்‌ 5. நாடிகளாவன-- 
இடை, பிங்கலை, சுழுமுனை, காந்தாரி, அத்தி, சிங்நுவை, 
அலம்புருடன்‌, சங்கினி, வயிரவன்‌, முதன்‌ 10. வாக்கு நாலு. 
சுத்த மாயாவிரி புலங்களாவன-- சத்தம்‌, பரிசம்‌, ரூபம்‌, 
ரசம்‌, கெந்தம்‌, 5, முன்‌ சொல்லிய சத்தாதி வேறு, அது 
தின்மாத்திலரயாகிய தத்துவம்‌. இது விடையமாகிய புலன்‌. 
முக்குணமும்‌, அவ்வியத்தத்திலும்‌ மூன்றாமகாரமும்‌ ஆங்கா 
ரத்திலுமடங்‌ ஆகம தத்துவத்‌ துளடங்கும்‌ வாக்கு காலும்‌ 
விக்துவில்‌ அடங்கும்‌. ஆகப் பத்தும்‌ புறக்கருவியல்ல. ஆசயம்‌ 
இந்தாவன-மூத்திராசயம்‌, மலாசயம்‌, ஆமாசயம்‌, பக்கு 
வாசயம்‌, கர்பாசயம்‌, 5. அக இத்த இருபத்தஞ்சும்‌ கூடி 
பூத காரியம்‌ இருபத்தஞ்சையும்‌ பூததத்துவத்துளடக்கிப்‌ 
புறகிலைக்கருவி 60 என்றாலுமொன்று ஆக தத்துவச்‌ தொண்‌ 
ணுல்முறு. ஆக 121 விரிவி இன்னம்‌ மிகுந்து விரியும்‌. 1. 


பரமசிவனுடைய பராசக்தியருளினாலே ஞான சக்தியில்‌ 
ஒரு கூறு சுத்த மாயையிற்‌ பதிய நாதம்‌ தோன்றும்‌. அந்த 
ஞானசக்தியிலொரு கூறு கிரியாசக்தியிலொரு கூறு 
மாததத்துவத்திற்‌ பதியச்‌ சக்திதத்‌ துவர்‌ தோன்றும்‌, அச்‌ 
சக்திதத்‌ துவமாகிய விந்துவிலே இச்சா சக்தியிலொரு கூறு 
பதியச்‌ சாதாக்கிய தத் துவர்‌ தோன்றும்‌. அந்தச்‌ சாதாக்கிய 
தத்துவத்தில்‌ இந்தக்‌ கிரியை யேறி ஞானங்‌ குறைக்து பதிய 
ஈள்வரதத்துவர தோன்றும்‌. இந்த மகேசுர தத்துவத்தில்‌ 
ஒழு கூற்றிலே ஞான சக்தி மிகுந்து கிரியா சக்தி குறைக்து 
பதியச்‌ சந்த வித்தை தோன்றும்‌. ஆக இவை ஐந்து 
தத்துவத்தின்‌ காரணமாகிய சுத்தமாயையிலிருந்து சவ 
கத்துவத்தடனே நாலுவாக்கும்‌ ஐம்பத்தோரட்சரமும்‌ 
எண்பத்தொருபதமும்‌ சத்தகோடி மகா மந்திரங்களும்‌ 
பத்து காத முதலியறும்‌ 20 புவனமும்‌ பஞ்ச கலைகளும்‌ 
தொன்றும்‌, பஞ்சகலை விந்துவின்‌ விரி என்றலு மொன்று. 


ர்‌ 


விர்‌ அவிலே பத்து விந்துவும்‌ தோன்றும்‌, இச்சுத்தமாயை 
யிலிருந்து சுத்த கால முதலிய (81)ம்‌ சரியையினுண்மைச்‌ 
சரிதாதியுடையோர்க்குச்‌ சாலோக மாதியும்‌ வேதாகம 
புராண முதலிய பதினெண்‌ வித்தையும்‌ அபரமுத்தர்‌ 
முதலிய சுத்த தத்‌. துவவாச கட்குத்‌ தனுகரணாதியும்‌ 28 
புவன முதலியதும்‌ தோன்றும்‌. இன்னும்‌ இவற்றின்‌ விரிவு 
வெகுவாயுள்ளன சிவாகமங்களுள்‌ காண்க, இந்த அஞ்சு 
தத்துவத்தின்‌ கழே அசுத்த மாயையின்‌ ஊர்த்த பாகத்தில்‌ 
விஞ்ஞாககலர்‌ பிரளயகலர்களுக்கும்‌ தனுகரணபுவன 
போகாதியுக்‌ தோன்றும்‌. இந்த மாயையின்‌ அதோ பாகத்‌ 
இலே அகந்ததேவர்‌ சக்திகலக்கக்‌ கலக்குண்டபாகமாகிய 
ஆசந்தமயகோச வடிவமாகிய மாயா தத்துவக்‌ தோன்றும்‌; 
இந்த மாயா தத்துவத்தில்‌ ஒரு கூற்திலே அநந்ததேவரது 
கிரியாசக்தியிலொரு கூறு பதியக்‌ காலமும்‌ நியதியும்‌ கலையும்‌ 
தோன்றும்‌. இந்தக்‌ கலையிலொரு கூற்றிலே அகந்ததேவ 
ரது ஞான சக்தி பதிய வித்தையும்‌ அவ்வியக்கு குணமாகிய 
மூலப்‌ பிரநிருதியுக்‌ தோன்றும்‌. இந்த வித்தையில்‌ ஒரு 
கூற்றிலே அநந்த தேவரது இச்சா சக்தியிலொரு கூறுபதிய 
அராக தத்துவச்‌ தோன்றும்‌. அரந்ததேவராதிகளிடத்‌ 
திலிருந்து பதியு மிச்சையா திகளெல்லாம்‌ திரோதையிலொரு 
கூறு, ஸ்ரீகண்டருத்திராதி மூவரிடத்திலிருக்து பதியுஞ்‌ சக்தி 
களுர்‌ திரோதையிலொரு கூறுகய இச்சையாதியில்‌ ஸ்தூல 
தூலம்‌ போல வந்த அவதரமெனக்‌ கொள்க, இந்த தத்து 
வம்‌ அஞ்சுங்‌ கூடியது, புருட தத்துவமெனப்‌ பொதுமையா 
நின்ற ஆன்மாவுக்குப்பெயர்‌. விஞ்ஞானமய கோசமும்‌ இவற்‌ 
அளடங்கும்‌. இது பொதுப்புருடதத்துவம்‌. பஞ்சக்‌ கிலேசங்‌ 
கூடினஅ௮வதரம்‌ இந்த ஆன்மாவுக்குச்சிறப்புப்புருடனென்று! 
பெயர்‌. இந்தக்‌-கஞ்சுக சரீரம்‌ அபரமுத்தி பரியந்தம்‌ நீங்‌ 
காது கலாதியோடுஞ்‌ சேர்விலனென்றது காரண கேவலம்‌, 
காரிய சேவலத்திற்‌ கலாதி கஞ்சுகத்துடன்‌ சகல கேவலமாயு 
அவன்‌. அவ்விடத்திற்‌ கலாதி தொழிலற்று ஆன்மாவுடன்‌ 
கடக்கும்‌, ஒரு கணப்‌ பொழுது அரிய மாதியில்‌ சூக்கும 
மாதிரியாகக்‌ கலாதி தொழிற்படும்‌. ஒரு கற்பத்தில்‌ 
மூல்ப்பிரகிருதி அரந்ததேவர்‌ சக்தியால்‌ தோன்றும்‌ ஒரு கற்‌ 
பத்தில்‌ ஸ்ரீகண்ட ருத்திரராகிய குணி ருத்திரர்‌ சக்தியில்‌ ஒரு 
கூறு கலையிற்‌ பதியக்‌ கலையினின்றும்‌ அவ்வியக்கு குண 
வடிவாகிய சூலப்பிரகிருதி தோன்றும்‌, அம்மாலப்‌ பிரகிருதி 


4 


யிலே உருத்திரசக்தி பதியப்பதிய அவிச்சையாதியைந் தும்‌ 
வியக்த வடிவாகிய முக்குணமும்‌ புத்தியும்‌ தோன்றும்‌. 
புத்தியிலே உருத்திர தேவகாயனார து இச்சா ஞானக்கிரியை 
பதியப்‌ புத்தியில்‌ பராகாதியும்‌ புத்தியில்‌ ஞானாதியும்‌ புத்தி 
யில்‌ கிரியை யாதியும்‌ அரேக விதங்களாய்‌ விரிக்து 
தோன்றும்‌. இப்புத்தியினின்றும்‌ ஆங்காரம்‌ தோன்றும்‌. 
இந்த ஆங்காரம்‌ ஒன்ருகவிருந்து மூன்றுவிதமாய்‌ ருத்திர 
தேவகாயனாரிச்சையாதியினாலே விரியும்‌, - அது தைசத 
வாங்காரம்‌ வைகரியாங்காரம்‌ பூதாதியாங்காரமென முக்‌ 
குண ரபமாய்‌ அவ்வப்பொருளுண்மையறியப்‌ பெயர்‌ 
பெறும்‌. அந்தக்‌ கைசத வாங்கரரத்திலொரு கூற்றிலே 
சத்துவ குணரூபமாகிய மனமும்‌ ஞானேந்திரியம்‌ ஐக்.துக்‌ 
தோன்றும்‌. மனத்திலொரு கூறே சித்தமென்ப அ 
வேறில்லை. இராசத ஆங்காரத்திலொரு கூறாகய வைகரி 
யிலே கன்மேந்திரியம்‌ ஐர்‌தும்‌ தோன்றும்‌. பூதாதியாங்‌ 
காரத்திலொரு கூற்றிலே ருத்திர தேவகாயனார்‌ கிரியா சத்தி 
பதியச்‌ சத்தாதி கன்‌ மாத்திரையைர்‌ துக்‌ தோன்றும்‌. சத்த 
தன்‌ மாத்திரையில்‌ ஆகாசமூம்‌ பரிச தன்மாத்திரையில்‌ 
வாயுவும்‌ ரூப தன்மாத்திரையில்‌ தேயுவும்‌ இரச தன்‌ 
மாத்திரையில்‌ அப்புவும்‌ கந்த தன்மாத்திரையில்‌ பிருதுவியுந்‌ 
தோன்றும்‌. இந்தப்‌ பூதமைச்தினும்‌ புறக்‌ கருவிகளெல்‌ 
லாம்‌ தோன்றும்‌. அன்னமயம்‌ பிராணமயம்‌ மனோமய மாதி 
மூன்று உடலும்‌ ஆத்ம தத்துவங்களாகிய கோசவுடல்‌, இந்த 
வித்தியா தத்துவத்தில்‌ விஞ்ஞானமய கோசமும்‌ ஆனந்த 
மயகோசமுமாக ஐந்து அவத்தைப்படும்‌. ஐந்திடத்திலு 
முண்டான உடலெனவறிக, முன்‌ சொன்ன தாமத குணக்‌ 
கூற்றிலிமும்‌து பூதவிருளூஞ்‌ சத்துவ குணக்‌ கூற்றிலிருந்து 
பூதவொரையும்‌ உண்டாயதெனவறிக,  ஓடுங்குங்‌ காலந்‌ 
தநோன்றின முறையிலொடுங்கி 24-ம்‌ உருத்திரனிடத்‌ 
திலும்‌ ஆறும்‌ அனந்த தேவரிடத்திலும்‌ சுத்ததத்‌ துவம்‌ 
சக்தியிலுஞ்‌ சக்கி சிவத்திலொடுங்குமென்ப து ஆன்ம 
தத்துவமிருபம்இினாலினும்‌, மூம்மூர்த்திகளாகச்செரல்லியது 
பிரம்‌ விஷ்ணுக்களிடத்திலே ருத்திரர்‌ சக்தி பதிந்து அவர்‌ 
ஏவலாம்‌ படைத்தல்‌ காத்தலாதி அவரந்தரத்‌ தொழிலென்‌ 
பதறிக. அனந்த தேவர்‌ முதலியோர்‌ செய்யும்‌ முத்தொழி 
லெல்லாம்‌. ஏகதேச முத்தொழில்‌ நிவர்த்திகலை முதலிய 


்‌ ஜவகையிலிறுதிச்‌ சங்காரமாகிய சருவசங்கார முதலிய'சர்வ 


2 
காரணனே சங்கற்ப மாத்திரையால்‌ சர்வகிருத்தியமும்‌ 


செய்வது. மற்றைக்‌ கடவுளர்கள்‌ தாய்‌ தநத முதலி 
யோர்கள்‌ போல அவாந்தரகாரணரென்பதறிக. 8. 


பிருதுவி உரத்துத்‌ தரித்தல்‌ முதலிய குணம்‌ தொழி 
லாதியையுடையது. அப்பு குளிர்ந்து பதஞ்‌ செய்கலா தியை 
யுடையது. தேயு சுட்டு ஒன்றுவித்தலாதியையுடைய து. 
வாயு சலித்துத்‌ திரட்டலாதியை யுடையது. ஆகாசம்‌ 
நிரந்தரமாயிடங்‌ கொடுத்தலாதியையுடைய து. பொன்னிற 
முதலிய தும்‌ நகாற்கோணமுதலிய தும்‌ அட்சரம்‌ அதிதெய்வம்‌ 
கலைமுதலிய தும்‌ சத்தமாதிய குணமுதலிய தும்‌ விரித்தறிர்து 
கொள்க. சோத்திரம்‌ சத்த கோடிகளையறியும்‌. தொக்குபரிச 
கோடிகளையறியும்‌. சட்சு உருவ கோடிகளையறியும்‌, சிங்‌ 
ஙநுவை ரசகோடிகளையறியும்‌. ஆக்கிராணம்‌ கெந்தகோடி 
களையறியும்‌. வாக்கு வசனிக்கும்‌. பாதங்‌ கெமனம்‌ பண்‌ 
ணும்‌, பாணியிடுதலேற்றல்‌ செய்யும்‌. பாயு மலசலத்தைப்‌ 
பிரிக்கும்‌, உபத்தம்‌ ஆனந்தத்தை விடும்‌. சித்தம்‌ சிந்திக்‌ 
கும்‌. மனம்‌ அதைப்பற்றிச்‌ சங்கற்ப விகற்பஞ்செய்‌ து ஐயப்‌ 
படும்‌. ஆங்காரமானது மனம்‌ ஐயப்பட்டதையின்னதென்று 
நிச்சயிக்க வேண்டுமென்றும்‌ ஒருப்பட்டெழுக்திருக்கும்‌. 
அதன்‌ பின்பு புத்தி நிச்சயிக்கும்‌, இந்தப்‌ புத்தி நிச்சயித்த 
சத்தாதிபோக்கியம்‌ ஐம்பொறிவழியானே மனத்தின்‌ வழிச்‌ 
சென்று புத்தியிலே வந்த பிறகு புத்திதத்துவமானது 
வினைக்டோகிய சத்தாதிப்பிரமேயங்கள்‌ முக்குணமாய்ச்‌ 
சடுதியிலே பரீணமிப்பதைப்‌ புருடதத்‌.துவச்‌ சொரூபியாக. 
ஆன்மஞானம்‌ அவ்வப்‌ பிரமேயமயமாய்ச்‌ சக துக்க மோக 
வடிவாயறிக்து அழுக்‌ தும்‌. இதுவே ஆன்மாவுக்குச்‌ சுக துக்க 
மாகிய போகமெனவறிக, இது சித்தம்‌ மனம்‌ ஆங்காரம்‌ 
புத்தி குணம்‌ முறையாய்ச்‌ சத்தாதி போக்கியம்‌ வந்து புரு 
டான்மாவுக்குப்‌ போகமாம்‌. இதுவே தன்‌ வேதனாக்‌ காட்டு 
யென்பது, ஆகமம்‌ வல்லாராற்‌ கேட்டறிக. மாயையிற்‌ 
கலக்குண்ட அதோபாகமாகிய மாயா தத்துவமே காரண 
சரீரமாய்‌ நின்று மயக்கும்‌. காலஞ்‌ செல்கால முதலியன 
வாய்த் தூல சூக்கும பேதாதியிலெண்ணிலா வகையாம்‌.நியதி 
எண்ணிலாத கன்மங்களை ஏறுமற்‌ குறையாமல்‌ அவரவர்‌ 
கன்மவரையறைக்குத்‌ தக்க நிச்சயம்‌ பண்ணும்‌, கலை அள 
விலாவுயிர்களிடத்திலும்‌ அளவிலாவகையாய்‌ ஆணவத்தைச்‌ 


(] 


சிறிது நீக்கியுயிர்கள்‌ கிரியாசக்திகளைச்‌ சற்றேயெழுப்பும்‌. 
வித்தை ஆன்மாக்கள்‌ ஞானசக்தியைக்‌ கொஞ்ச மெழுப்பும்‌. 
அராகம்‌ பெற்றதைச்‌ சிறிதாக்கிப்‌ பெறுததிலே யிச்சையை 
யுண்டாக்கும்‌. புருடன்‌ புத்தியிற்‌ பரிணமித்த சத்தாதி 
விஷயத்திலழுந்தும்‌. இந்த வித்தியாதத்‌ அவம்‌ ஆறும்‌ பிரள்‌ 
யரகலருக்குத்‌ கனுகரணாதியாயிருக்கும்‌. விஞ்ஞான லருக்கு 
அசுத்த மாயைக்கு மேலே சகலருக்குப்‌ பிரகிருதி மாயைக்‌ 
குள்ளே தனுவாதியெனவறிக, சகலராவார்‌ வினைமுதற்‌ 
இிருமியீறாகிய உயிர்கள்‌. பிரளையாகலர்‌ புவனகர்த்தர்கள்‌ 
முதலிய அணுருத்திரர்‌. விஞ்ஞான கலராவார்‌ மயேச்சுர 
ராதியோர்‌. இனிச்‌ சுத்த வித்தை ஞானம்‌ ஏறிக்‌ கிரியை 
குறைந்திருக்கும்‌. ஈசுரம்‌ கிரியையேறி ஞானங்குறைந்திருக்‌ 
கும்‌. சாதாக்கியம்‌ ஞானமும்‌ கிரியையும்‌ ஒத்திருக்கும்‌, 
சக்தி ரியையாயிருக்கும்‌ சிவதத்துவம்‌ ஞானமாயிருக்கும்‌. 
சிவதத்துவம்‌ சிவனுக்டெம்‌, நாதம்‌ இலயம்‌ கிட்களம்‌ முத 
லிய பெயர்‌ பெறும்‌. இதிலுள்ளவாடி, வாசேவரருக்குமிப்‌ 
பெயர்‌ பெறும்‌. சக்தி தத்துவம்‌ காமுண்யத்துக்கு இடம்‌; 
விந்து முதலிய காமமுடையது, சாதாக்கிய தத்அவம்‌ அறுக்‌ 
இரகத்துக்று இடம்‌, போகம்‌ சகளகிட்களம்‌, உத்தியுக்த 
முதலிய காமங்களையுடையது, இதிலுள்ள கடவுள்‌ முதலி 
யோர்க்கு மிப்பெயர்களுடையது, முன்னை இரண்டும்‌ அரூப 
தத்துவம்‌. இது ரூபாரூபதத்துவம்‌, இனி உருவ தத்துவம்‌ 
ஈசுவரம்‌ திரோபவத்துக்கடம்‌. தூலதத்‌துவம்‌ சகளம்‌ 
அதிகாரம்‌ பிரவிருத்தி முதலிய காமங்களுமுடையது. சுத்த 
வித்தை சங்காரத்துக்குடம்‌, உருத்திரம்‌ தூலாதிகார முத 
லிய நாமங்களுமுடையது. மாயை முதலிய முப்பத்தொரு 
தத்‌ திவங்களுக்மும்‌ அதிதேவதை பரியாய காமங்களும்‌ 
விரிந்த நூலுட்காண்க. பரவிந்து பரகாகம்‌ அபரகாதம்‌ 
அபரவிந்து முதலியனவும்‌ புறக்கருவிகள்‌ நிறம்‌ குணம்‌ 
தொழில்‌ முதலியன எல்லாம்‌ விரிக்கிற்‌ பெருரும்‌. 4. 


பிருதுவி தத்துவ மானது-அப்பு தத்துவத்துக்குள்‌ 
வியரப்பியமாயிருக்கும்‌. இம்தப்‌ பிருதுவி தத்துவத்துக்கு 
மேலுங்கீழும்‌ பக்கமும்‌ பதிற்று மடங்கு அதிகமாய்‌ வியாபித்‌ 
திருக்கும்‌, அப்பு தத்துவம்‌. தேயுவுமிப்படி. அப்புவுக்குப்‌ 
பத்து மடங்கு வியாபகமாக விருக்கும்‌. வாயு ஆகாசம்‌ தன்‌ 
மாத்திரை சத்தாதி தத்துவங்கள்‌ மனம்‌ ஆதி ஆக ஆன்ம 


7 


தத்துவம்‌ வரை யொன்றுக்கொன்று பதின்‌ மடங்கு அதிக 
மாய்‌ முறையே வியாபித்திருக்கும்‌. புருடன்‌ 
அராக முதலிய வித்தியா தத்துவங்களு முன்‌ போல நூறு 
நூறுமடங்கதிகமதிகமாக வியாபித்திருக்கும்‌. அப்பாற்‌ சுத்த 
வித்தையானது கால தத்துவத்துக்கு மேலும்‌ ழும்‌ நடு 
வும்‌ பக்கங்களும்‌ வியாபித்து ஆயிர மடங்குஅதிகம்‌ வியாபக 
மாயிருக்கும்‌. அதற்குமேல்‌ ஈசுர தத்‌.துவ முதலிய மூன்றும்‌ 
பதினாயிரமும்‌ நூருயிரமும்‌ பத்து நாறாயிரமுமாய்‌ வியாபித்‌ 
திருக்கும்‌. சக்தி தத்துவத்தை நோக்கிச்‌ சிவ தத்துவம்‌ 
அளவிறந்த கோடி மடங்கதிகமாய்‌ வியாபித்திருக்கும்‌, 
அதற்கு மேல்‌ கிரியா சக்தி யிப்படி அளவிறந்த 86 தத்துவம்‌ 
முதலிய ஆறு அத்‌ தஅவாக்களெண்ணில்லா தஎல்லாவற்றையும்‌ 
அளவிறந்த கோடி வியாபகமாய்‌ எங்கெங்கு மொன்றாயும்‌ 
வேறாயும்‌ முடனாயும்‌ வியாபித்திருக்கும்‌. இந்தக்‌ கிரியா 
சக்தியுஞ்‌ சிவனுடைய ஞானசக்தியில்‌ அளவிறந்த கூற்றி 
லொரு பங்கு இந்த ஞான சக்தியுயிச்சா சக்தியில்‌அளஙிறந்த 
கூற்றிலொரு பங்கு இந்தக்‌ கிரியை ஞானங்களுக்குள்ளாக 
எண்குணமாயெ சாட்குண்ணிய விரிவுகள்‌ அளவிறந்தன. 
இவைகளும்‌ இிரோதையாகிய ஆதி சக்தியில்‌ அளவிறந்த கூற்‌ 
றிலொரு பங்கு. ஆதி சக்திக்கு மேலுங்‌ கீழும்‌ ஈடுவு பக்கமும்‌ 
அனந்தங்‌ கோடி எண்ணிறந்த பங்கதிகமாய்ச்‌ சர்வ வியாபக 
மாய்ப்‌ பராசக்தி யருள்‌. இந்த அருள்‌ அளவிற்‌ து செறிந்து 
பேரறிவானந்த அதிதமயமாய்‌ நிற்பது. கேயமாகிய குணி 
சிவமென்பது, இதுகயிலாய பரம்பரையில்‌அனுபவமுடைய 
தேசிகரை வழிபடு முறையில்‌ வழிபட்டுச்‌ சிவ போதமாகிய 
வுண்மை ஆகமங்களைக்‌ கேட்டுச்‌ சிந்தித்துத்‌ தெளிந்து 
பார்த்தல்‌ கிருகித்தல்‌ தழுவுதல்‌ ஆவேசித்தல்‌ அது வாதல்‌ 
முதலியன அனுபவத்தாலறிக, இது சருவ சங்க பரித்தி 
யாகம்‌ பண்ணாதவர்களுக்குச்‌ சித்தியாதலரிது. இந்த மெய்‌ 
கண்ட நூற்‌ பொருளை அந்தக்‌ குருபரம்பரையில்‌ அனுபவ 
தேசிகர்‌ திருவருள்‌ பெறாது தானாக எழுத்துப்‌ பார்த்த 
பொய்க்‌ குரு பரம்பரையிற்‌ கேட்டாலும்‌ பார்த்தாலும்‌ 
பெரிய பிராயச்சித்த முண்டேன்பது சிவதருமோத்தரம்‌ 
முதலிய சிவாகமத்தாலறிக, 5. 


இந்தத்‌ தத்துவ முப்பத்தாறிற்‌ பிரேரகக்‌ கருவி: 5, 
வித்தியாதத்துவமும்‌ அகக்கருவி. அந்தக்‌ கரணம்‌ அஃப்பு றக்‌ 


8 


கருவி; இந்திரியம்‌ பத்தும்‌ புறக்கருவி; தன்மாத்திரையாகிய 
சத்தாதியும்‌ பூதம்‌ அஞ்சும்‌ ஆகப்‌ பத்தும்‌, புறப்புறக்‌ கருவி 
புறப்புறக்‌ கருவியைப்‌ பொருளாகக்‌ கொண்டது. உல 
கரயதன்‌ முதல்‌ புத்தர்‌ ஈறாகிய சமயம்‌. புறக்கருவியைப்‌ 
பொருளாகக்‌ கொண்டது. சயினன்‌ முதவியோரும்‌ புத்தரி 
லொரு சாராருமாம்‌. அகப்புறக்‌ கருவியைப்‌ பொருளாகக்‌ 
கொண்டோர்‌ தார்க்கீகன்‌ முதல்‌ சாங்கியர்‌ ஈமுனவர்‌ அறுவ 
ரும்‌. அகக்கருவியைப்‌ போருளாகக்கொண்டோர்‌ வேதாந்தத்‌ 
தினிற்குங்‌ கபால முதல்‌ சக்திமத முதலிய அறுவரும்‌ ஆகக்‌ 
காலதத்துவவரை தத்துவங்களின்‌ முத்தி பெறுவர்‌. இப்பதி 
னெட்டுச்‌ சமயங்களும்‌ பொருளல்லவற்றைப்‌ பொருளென்று 
கொண்ட பொய்தரு சமயமென்றறிக. காலாதீதமாயெ 
பிரேரக தத்துவத்தினிற்கும்‌ மெய்தரு சமையம்‌ ஆறு, அது 
சிவாகமத்துள்‌ வந்த எட்டுச்‌ சைவரும்‌ எனவறிக, அப்பால்‌ 
ஆறத்துவாதீதத்தில்‌ வந்த சுத்த சைவரும்‌ சூக்கும இலய 
சிவத்தைப்‌ பொருளாகக்‌ கொண்டார்‌. இவர்களுக்கும்‌ எட்‌ 
டாத சித்தாந்திகள்‌ அருளினுங்‌ குணியினு நிற்கு முண்மை 
யாளரெனவறிக. 6. 


சுத்த தத்துவத்‌ துக்குள்ளே சுத்தாவத்தை கொண்டோ 
ரெண்மருஞ்‌ சிறிது சுத்த தத்துவங்களுக்குள்ளேயுஞ்‌ சிறிது 
சிவதத்துவாதிதத்தும்‌ பேசிக்‌ கொண்டவன்‌ சுத்த சைவன்‌, 
சித்தாம்த சைவர்‌ முப்பத்தாறும்‌ விட்டு அப்பால்‌ ஆத்ம 
வியாபக தெரிசனமாதி முதற்‌ சாக்கிராதி கொண்டவர்களா 
கையால்‌ சித்தாந்த சைவத்துக்குச்‌ சுத்த சைவரீமுனவர்‌க 
ளெல்லாம்‌ அங்கம்‌ உபாங்கம்‌ பிரத்தியாங்கங்களாதியாய்ப்‌ 
புறம்‌ புறப்‌ புறமா கிய நாத்திக பொய்தரு சமயங்களென்று 
அகற்றுக. 7. 

இந்த எட்டுச்‌ சைவரும்‌ காலுவகையா யடங்குவர்‌. இக்‌ 
திரியத்தால்‌ வழிபடும்‌ தாதமார்க்கரும்‌ இந்திரியத்தாலும்‌ 
மனத்தாலும்‌ வழிபடும்‌ புத்திரமார்க்கரும்‌ மனமாதிப்‌ 
பிராஸாத வலைப்பாச ஞானங்களால்‌ வழிபடுஞ்‌ சகமார்க்க 
ரும்‌ தற்டோதத்தால்‌ வழிபடும்‌ பொது ஞானமார்க்கரும்‌ 
என 4. இவர்களுக்‌ கெல்லாமெட்டாத அத்துவாதித 
சன்மார்க்கங்களும்‌ அறிந்து வியாபித்துச்‌ சருவ வியாபகவறி 
வால்‌ வழிபடுஞ்‌ சிவ ஞானிகளே முதன்மை, மற்றையோ 
ரெல்லாம்‌ வழிப்பட்டவர்கள்‌, சித்தாந்தசைவத்‌ துக்கு மேலே 


ட்‌ 


நிலையில்லை. இதுவே முடிந்த பரமுத்தி நிலையென்றறிக. 
இனி கேவலம்‌ சகலம்‌ சுத்தமென மூன்று அவத்தையுண்டு. 
அவற்றுள்‌ கேவலமாவது கருவி ஓன்றுங்கூடாது மல மாத்‌ 
இரமாய்‌ நின்ற அவதரம்‌. சகலமாவது எல்லாக்‌ கருவிகளோ 
டுங்‌ கூடிசின்று வினைப்பயனை அனுபவிக்கும்‌அவதரம்‌. சுத்த 
மாகுவது கருவிகளும்‌ வினையும்‌ பற்றற வாசனையை நீங்குமவ 
தரம்‌. இந்த மூன்றில்‌ சகலஅவத்தை ஒன்றிலே மூன்ற 
வத்தை யுண்டு. அது சகலத்திற்‌ கேவலம்‌, சகலத்திற்‌ 
சகலம்‌, சகலத்திற்‌ சுத்தம்‌ என மூன்று வகைப்‌ படும்‌. 
இவற்றுளுணர்த்அ முறைமைத்‌ தானமாகய இலாடத்‌ 
தானத்தினின்று நீங்கி மூலாதாரத்திற்‌ செல்லும்‌ போது 
மூலாதாரத்தினின்‌ று நீங்கி இலாடத்‌ தானத்திற்‌ செல்லும்‌. 
இலாடம்‌ கண்டம்‌ இலயம்‌ நாபி மூலமென்று ஐந்திடங்‌ 
களினு நிகழும்‌. ஐந்தவதரம்‌ சகலத்திற்‌ கேவலம்‌. இதய 
முதல்‌ துவாதசாந்கு பரியக்தம்‌, பிரத்தியாகார முதல்‌ 
யோகமார்க்கமாய்ப்‌ படுமைந்தவதரம்‌ சகலத்திற்‌ சுத்தம்‌. 
இவற்றுட்‌ கருவி முப்பத்தாறும்‌ புறக்‌ கருவி அறுபதும்‌ 
ஆகத்‌ தொண்ணுற்றாறு தத்‌ துவங்களோடுங்‌ கூடி நின்று 
பிரேரக அவத்தையில்கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்ற 
றிந்து வரும்‌ ஆன்மா. அங்யனக்‌ தொழிற்படும்‌ தத்துவங்‌ 
களுள்‌ சோத்திராதி வாக்காதியாகிய பத்து இந்திரியங்களும்‌ 
விடையங்களை விடையிக்கும்போது அவற்றிற்குத்‌ துணையாய்‌ 
உடனின்று ஊக்கத்தினை விளைவிப்பனவாகிய பூதமைந்து 
தன்மாத்திரை ஐந்தென்னும்‌ பத்து தத்துவங்களும்‌ தத்தத்‌ 
தொழில்கள்‌ அனைத்தும்‌ சத்திமடங்கி வினைக்‌ கீடாகத்‌ 
தொழிற்‌ படா தொழியும்‌. பூதமொழியவே பூத காரிய: 
மாகிய புறக்கருவி அறுபதில்‌ ஆங்காரத்தாற்‌ செலுத்தப்‌ 
படும்‌. பிராணாதி நாகாதி வாயுப்‌ பத்தும்‌ புத்தியானிச்சயிக்‌ 
கப்படும்‌ சத்தாதி அசனாதி விஷயம்‌ பத்தும்‌ அவ்விரண்டு” 
துத்துவமுள்ளளவு கிற்குமாதலின்‌ அவை யொழிர்‌ தொழிந்கு 
நாற்பது புறக்கருவியும்‌ அப்பூதங்களோடு நீங்கும்‌, இவ்‌ 
வைம்பது கருவியும்‌ நீங்கிய வழி யேனையிந்திரியம பத்தும்‌ 
அந்தக்கரணங்கள்‌ நான்கும்‌ வாயுப்‌ பத்தும்‌ விடையம்‌ 
பத்தும்‌ ஆகிய முப்பத்தினாலு கருவியும்‌ அவற்றோடுங்‌ கூடிச்‌ 
சீவிக்கும்‌ புருடதத்துவமும்‌ புருடதத்துவத்திற்கு ஏது 
வாகிய மனைவியும்‌ கஞ்சுகமும்‌ போலுடனாய்‌ நிற்கு மூலப்‌ 
பிரயிருதியும்‌ கலாதி பஞ்சகஞ்சுகமும்‌ கலாதி பஞ்சகஞ்சுகத்‌ 
2 


10 


தைப்‌ பிரேரிக்கும்‌ சுத்த தத்துவ பஞ்சக மென்னு முப்பத்தி 
ரண்டுமாக நாற்பத்தாறு கருவியும்‌ தத்தம்‌ தொழில்‌ செய்து 
கொண்டு நிற்பினும்‌ தன்‌ மாத்திரையும்‌ பூதமும்‌ பூத காரி 
யங்களும்‌ ரீங்கினுமையால்‌ வலி குழைந்து இர்திரியங்களின்‌ 
தொழிற்பாடு மெத்தென நிகழுமாதலின்‌ அதனானே கண்டுங்‌ 
காணாமற்‌ கேட்டுங்‌ கேளாமற்‌ சுவைத்துஞ்‌ சுவையாமல்‌ 
மோர்தும்‌ மோவாமற்‌ பரிசித்‌ தும்‌ பரிசியாமற்‌ கெமனித்துங்‌ 
கெமனியாமல்‌ வசனித்தும்‌ வசனியாமல்‌ விசற்சித்தும்‌ 
விசற்சியாமல்‌ ஆநந்திர்தும்‌ ஆரந்தியாமலிப்படி பத்து இந்‌ 
இரியங்களுடைய தொழிலும்‌ தளர்ச்சியாய்‌ கிகழுமவதரம்‌ 
சகலத்திற்‌ கேவல சாக்கிரம்‌. இனி இர்திரியங்களுஞ்‌ சத்தி 
மடங்கித்தொழிற்படா மல்‌ இலாடத்தானத்தின்கின்றொழிந்த 
வழி ஏனையந்தக்‌ கரணங்கள்கான்கும்‌ விடையம்‌ பத்தும்‌ வாயு 
பத்தும்‌ ஆகிய இருபத்தினலுமிவற்றோடுய்‌ கூடிச்‌ சீவிக்கும்‌ 
புருடனும்‌ புருடதத்துவச்‌ சொருபத்‌.துக்கு ஏதுவான மூலப்‌ 
ப்ரகிருதி கலாதி பஞ்சகமும்‌ அவற்றைச்‌ செலுத்துங்கருவி 
யாகிய சுத்த தத்துவ பஞ்சகமும்‌ என்னு முப்பத்தாறு 
கருவியும்‌ கண்டத்தானத்தினின்‌ துக்‌ தொழிற்‌ படுங்கால்‌ அவ்‌ 
விடத்து கனவே போலக்‌ கனவுக்கேதுவாயெ சூக்கும தேகத்‌ 
தோடுங்கூடி நின்று வேறொரு பிரகாரமாய்‌ வினைக்கீடாகிய 
போகங்களை விடயிக்குமவதரம்‌, சகலத்திற்‌ கேவல சொப்‌ 
பனம்‌. இனி யந்தக்‌ கரணங்களிற்‌ புத்தி ஆங்காரம்‌ மன 
மூன்றுந்‌ தொழிற்‌ படாது சத்தி மடங்கி யொழியும்‌ ஒழிந்த 
வழிப்‌ புத்திதத்துவமொழழியவே யதனானிச்சயிக்கப்‌ படும்‌ 
சத்தாதி விடையங்கள்‌ பத்துள்‌ ஆங்காரத்தாம்‌ செலுத்தப்‌ 
படும்‌ வாயு பத்தும்‌ பிராணவாயு வொழிந்த ஒன்பதும்‌ 
அவற்றோடு நீங்கும்‌ இங்கன மிருபத்திரண்டு கருவியும்‌ 
கண்டத்‌ தானத்தினின்‌ நரெழிர்தவழி யங்ஙனம்‌ ஆங்காரம்‌ 
தன து சத்தி முழுவது மடங்கினும்‌ பிராணவாயு வொன்று 
மாத்திரமியக்குமற்ப சத்தியையுடையதாயுடன்‌ செல்லு 
மாகலின்‌ அதனானியக்கப்‌ படுவதாகிய அந்குப்‌ பிராணவாயு 
ஓன்றும்‌ மன த்தினவத்தை விசேவுமாகிய சித்த மொன்றும்‌ 
இவற்றோடு கூடிச்‌ சீவிக்கும்‌ புருடன்‌ ஒன்றும்‌ அதற்கேது 
வான மூலப்பகுதி கலாதிபஞ்சகமும்‌ அவற்றைச்‌ செலுத்‌ 
தும்‌ சுத்ததத்துவ பஞ்சகமென்னும்‌ பதினொன்றும்‌ ஆகிய 
பதினலு கருவியு மிதயத்தினின்று தொழிற்‌ படுங்கால்‌ 
(/தீதி தத்துவ மில்லாமையாலின்னதென நீச்‌சயிக்க வாராத 


11 


தாய்க்‌ காக்கை யிருந்த கொம்பசைவது போல நினைவு மாத்‌ 
திரமாய்‌ நிகழமுமவதரம்‌ சகலத்தில்‌ கேவல சுழுத்தி, இனிச்‌ 
இத்தமுர்‌ தனது சத்தி மடங்கித்‌ தொழிற்‌ படாமல்‌ நின்‌ 
ரொழிய ஏனைப்‌ பதின்மூன்று கருவியும்‌ நாபி யினின்றும்‌ 
தொழிற்‌ படுங்கால்‌ சித்த மில்லாமையால்‌ நினைவுமின்‌ றிப்‌ 
பிராணவாயு நிகழ்ச்சிக்‌ கேற்ப உண்ணுதல்‌ மாத்திரம்‌ 
பொதுமையில்‌ நிகழுமவதரம்‌, சகலத்திற்‌ கேவலதுரியம்‌, 
இனியாங்காரத்திற்‌ பிராணவாயுவை இயக்குதற்குளதாகிய 
அற்பசத்தி மடங்குதலில்‌ பிராணவாயு தொழிற்‌ படாது. 
நாபித்தானத்தினின்‌ ரொழிந்த வழிப்‌ புருடதத்துவமும்‌ 
அதற்கேதுவான மூலப்‌ பகுதி கலாதி பஞ்சகமுமிவற்றைச்‌ 
செலுத்துவனவாயெ கத்த தத்துவ பஞ்சகமுமென்னும்‌ 
பன்னிரண்டு கருவியு மூலாதாரதீதினின்றும்‌ தொழிற்படும்‌. 
அங்ஙனம்‌ பிராணவாயுவுமில்லாமையால்‌ தொழில்‌ விசேட 
மொன்றும்‌ இன்றிச்‌ சுத்த தத்‌ துவங்களாற்‌ சூக்குமமாய்ச்‌ 
செலுத்தப்படும்‌ பஞ்சகஞ்‌ சுகமுடையனாயை புருடன்‌ மூலா 
தாரமாகிய அந்தப்புரத்தின்‌ மூலப்‌ பிரரெதியாயெ மனை 
யாளைத்‌ தழுவி அப்போது விளையும்‌ பஞ்சக்கிலேசத்து 
ளொன்ருகிய அவிச்சை மாத்திரத்தை விஷயிக்கு மென்பது 
விழித்த பின்பு சுகமாகத்‌ தூங்கனேனென்று அறுமித்தறி 
யப்படும்‌அவதரம்‌, இப்படி சீவித்து மூடமாய்‌ கிற்குமவதரம்‌ 
சகலத்திற்‌ கேவலாதிதம்‌. அவிச்சையாவது தானல்லாத 
வுடம்பைத்‌ தானெனக்‌ கருதுமவதரம்‌. அது மூடமென்று 
உரைக்கப்படும்‌. இவ்விடத்திலே அவிச்சை மாத்திரத்தை 
விடயித்தற்கேற்பச்‌ செலுத்துங்‌ கருவி ஐந்தினுளேனை 
நான்கு கருவியுங்‌ குறைந்து செலுத்த அதிருக்குமவாக்கோடு 
கூடிய சிவதத்துவ மொன்று மிக்குச்‌ செலுத்துமெனவு 
மத்‌ கேற்பக்‌ கலாஜிகளின்‌ றொழிலுள்‌ அதிசூக்குமமாய்‌ 
நிகழுமெனவுங்‌ கொள்க. இப்படிக்‌ கீழ்‌ நேரக்கிய அஞ்சவத்‌ 
தையை முறையே அடைந்த புருடன்‌ வினைக்‌ டோக மேம்‌ 
செல்லும்‌ பொருட்டுச்‌ குக்கும வாக்கோடுங்‌ கூடிய சத்தி 
தத்துவங்களின்‌ றொழிற்பாடு மிக்கு விளங்கும்‌ போது 
பஞ்சக்கலேசத்துள்‌ அவிச்சை காரணமாக யானெனதென்ற 
அகம்பிரமித்தலாகிய ஆங்காரமுடையனாய்‌ நாபித்தானத்துப்‌ 
பிராணவாயுவொடுங்‌ கூடி அவ்விடத்து முன்போல உன்னு 
தலையுடையனாவன்‌. இனி பைசந்தி வாக்கோடுங்கூடிய 
சாதாக்கிய தத்துவமிக்குச்‌ செலுத்த அதனாலே கலைவித்தை 


18 


அராகங்களால்‌ முன்பு போல குக்குமமாய்‌ விளங்கிய 
இச்சா ஞானக்கிரியைகள்‌ மிக்க .விளங்குவசனானே 
முக்குணவயத்தனாய்‌ மூலப்‌ பருதியிலுள்ள அவிச்சையாங்‌ 
காரங்களினுண்டாகிய  அவாவுதலையுமுடையனாயிதையத்‌ 
தானத்தினெய்தி முன்புள்ள இத்தத்தோடுங்கூடி முன்பு 
போல நினைவு மாத்திரமுடையனாவன்‌. இனி மத்திமை வாக்‌ 
கோடுங்‌ கூடிய ஈசுவரதத்துவ மிக்குக்‌ செலுத்து மூலப்‌ 
பகுதியினுள்ள அவிச்சை முதலிய மூன்றும்‌ அவற்றால்‌ 
நிகழும்‌ விருப்பும்‌ அதன்கண்‌ மறுதலைக்‌ கண்ணிகழும்‌ 
வெறுப்பும்‌ என்னும்‌ பஞ்சக்‌ கிலேசமுடையனாய்க்‌ கண்டத்‌ 
தானத்தின்‌ எய்தியவ்விடத்தின்‌ முன்னின்ற இருபத்‌ 
திரண்டு கருவிகளோடுங்‌ கூடி முன்பு போலக்‌ கனவு 
காண்பன்‌. இணி வைகரி வாக்கோடு கூடிய வித்தை மிக்குச்‌ 
செலுத்தும்‌ வழியவற்றோடுங்‌ கூடி இலாடத்தானத்தி 
னெய்தி அவவிடத்து முன்னின்ற பத்து இந்திரியங்களோடு 
கூடி மயங்கிப்‌ பின்பெல்லாக்‌ கருவிகளோடுங்‌ கூடிப்‌ பிரேர 
காவவத்தைச்‌ சாக்கிரத்தையடைவன்‌. இங்ஙனஞ்‌ சகலத்‌ 
திற்‌ கேவலசாக்கிராதியைர்‌ துங்‌ காண்க. இதில்‌ இலாடத்‌ 
தினின்றுங்‌ கீழ்நோக்கிச்‌ செல்லும்‌ போது கண்டத்தானத்‌ 
திற்‌ கனாக்‌ காண்ட லுண்டென்பதற்காச்‌ சுருதி ஞானாமிர்தத்‌ 
தினும்‌ மூலாதாரத்இினின்‌ று மேனோக்கிச்‌ செல்லும்‌ போது 
கனாக்‌ காண்டலுண்டென்பதற்குச்‌ சுருதி போற்றிப்‌ 
பஃழொடையிலுங்காண்௪ு. இங்கனம்‌ இலாடஸ்தான முதலிய 
ஐந்தினுமுறையே ஸ்தூலாதுபவமும்‌ குக்குமாநுபவமும்‌ 
நினைவு மாத்திரமும்‌ உண்ணுதல்‌ மாத்திரமு மூடமாதல்‌ 
மாத்திரமுமாகிய வைச்து பேதமாய்ப்புருடன்‌ சிவித்த பின்‌ 
கனவுங்‌ கனவும்‌ உறக்கமும்‌ பேருறக்கமும்‌ உயிர்ப்படங்கலு 
மெனச்‌ சகலத்திற்‌ கேவலம்‌ ஐவகைப்பட்ட து. இந்த 
அவத்தைகளுள்‌ நிற்குங்‌ கருவிகளின்‌ கலாதிகளாறும்‌ சுத்த 
தத்துவம்‌ அஞ்சும்‌ ஆகிய பதினொரு கருவிகளுங்‌ கூட்டி. 
யெண்ணாமல்‌ நீக்கிமுறையே முப்பத்தஞ்சும்‌ இருபத்தஞ்சும்‌ 
மூன்றும்‌ ஓன்றும்‌ எனத்தொகை கூறியது, இவைகளிற்‌ 
புருடதக்‌அவத்தையுடனெண்ணவே முறையே புருடதத்து 
வத்திற்‌ கேதுவாய்‌ புருடதத்‌ துவமுள்ள மட்டும்‌ உடனின்று 
தொழிற்படும்‌ சகலாதியுமிவற்றைச்‌ செலுத்துஞ்‌ சுத்த 
தத்துவ மக்தத்தத்‌ துவங்களினுண்டென்பது தானே பெறப்‌ 
படுதலானும்‌ ஒருக்கால்‌ நின்றும்‌ ஒருக்கால்‌ நீங்கியும்‌ அவத்‌ 


48 


தைக்கு ஏதுவாய்‌ நிகழுங்‌ கருவிகள்‌ மாத்திரமே யெடுத்‌ 
தோத வேண்டுமன்றியவ்வாறவத்தைக்‌ கேதுவாகா து, 
புருடதத்துவ சொரூபத்துக்கு ஏதுவான கருவிகளை ஈண்‌ 
டெடுத்‌ தோதவேண்டாமையானும்‌ அஃதறிந்து கொள்ளு 
தற்கேற்பப்‌ புடைநூலாசிரியர்‌ நீங்காக்‌ கலாஇகளென அடை. 
கொடுத்தோதினாராதலானு மவைகளை யுடனெண்ணுதல்‌ 
பற்றியவத்தைகட்‌ காவதோர்‌ பயனின்மையாலென்க, 
கிலாவு சகலத்இனின்று பூதாதி கலாஇ௫வாது கழிந்து எனச்‌ 
சதமணிக்கோவையிற்‌ கூறப்படும்‌ வினாவு மதற்கு உத்தரமு 
மிவையேயாமென்பது அனுபவமுடைய தேசிகராற்‌ கேட்‌ 
டணர்க. இலாடத்தானத்தினின்‌ றும்‌ நீங்கி மூலாதாரத்தில்‌ 
செல்லும்போதும்‌ மூலாதாரத்தினின்று நீங்கி இலாடத்‌ 
தானத்திற்‌ செல்லும்போ துமந்த அந்து இடமுமங்கேயங்கே 
கிகழு மறிவு வேறுபாடும்‌ வேற்றுமையில்லாமையானன்றே 
சாத்திரங்களெல்லா மிவ்விருவகையோடொன்றே பற்றிக்‌ 
கூறி யெழுவதூஉமென்க. இந்தக்‌ ஏழாலவத்தையாற்‌ 
சுத்த தத்துவமும்கலாதியு மூலாதாரத்திலுண்டென்பதற்கு 
சுருதி அந்திய விசுவ சாதாக்கிய மூலாகமத்துட்‌ கூறியது 
காண்க. இனி சகலத்திற்‌ சகலமாவது மருவிய பொறியி 
லொன்று மாபூதமைந்தி லொன்றுங்‌ கருவிகணான்கு நீங்காக்‌ 
கலாதிகளைந்துங்‌ கூடியொரு புலனுகர்‌ விக்க, நுகரும்‌ ஆன்‌ 
மாவிற்கு அப்படி நுகரும்போதும்‌ அவ்வவ்‌ விஷயங்களில்‌ 
நிகழுமறிவு கணந்தோறும்‌ நீங்கி நீங்கி நிகழுவதன்‌. றி யிடை 
யீடின்றி நிகழமமாட்டாமையினப்படி சிகழ்தற்கேற்ப கத்தத்‌ 
தத்துவங்களாயெ பிரேரகாவத்தைக்‌ கருவியைக்‌ த சாக்கிரத்‌ 
இற்‌ சொப்பனத்தில்‌ 4, சுழுத்தி 5. துரியம்‌ 2. துரியாதிதத்‌ 
இற்‌ சிவ தத்துவம்‌ 7. இனி சகலத்திற்‌ சுத்தமைந்தாவன, 
இருதய முதல்‌ துவாதசாந்த மீறாகிய தானங்களிற்‌ புறக்‌ 
கரணம்‌உட்கரணங்களைப்பற்றியும்‌ பற்றா தும்‌ பிரத்தியாகார 
முதல்‌ துவாதசரந்து மீறுகி ஐவகைப்பட்டு நிகழும்வதரம்‌ 
சகலத்திற்‌ சத்தமாகிய யோகாவத்தை யென்பதாம்‌. இனி 
சுத்தமும்‌ சுத்தத்திற்‌ கேவலமும்‌ சுத்தத்திற்‌ சகலமும்‌ 
சுத்தத்திற்‌ சுத்தமுமென மூவகைப்பட்டு ஐயைகந்து 
பதினைந்து வகையாய்‌ விரியும்‌. அவை துகளறு போதத்‌ 
திலும்‌ அம்பலவாணஸ்வாமி தட்சிணாமூர்த்தி சுவாமி 
சுவாமிநாத சுவாமிகள்‌ செய்த நூல்களினும்‌ விரித்தறிக. 
ஆக மாதி ஞான யோக மாதியினும்‌ விரித்தறிக. 


சுத்த சிவப்பிரகாசக்‌ கட்டளை முற்றிற்று. 
திருச்சிற்றம்பலம்‌. 


இருச்சிற்றம்பலம்‌ 


அநாதிப்‌ பொருள்‌ ஆறுக்கு வகை 


கர்த்தா, ஆன்மா, பாசம்‌, கன்மம்‌, சுத்த மாயை,அசுத்த 
மாயை ஆக 6. அகாதிக்குப்‌ பொருள்‌ ஒரு காலத்து ஒருவ 
ராலே உண்டாக்கப்படாமல்‌ தானே இயல்பாயுள்ளது. ஆறு 
பொருளிலே ஆன்மா ஒரு பொருளாக இருப்பதை மூன்று 
வகையாகச்‌ சொல்லுவானேன்‌? ஒரு மலத்தார்‌, மும்மலத்‌ 
தார்‌, ஆக தகூன்று வகையும்‌ அவர்கள்‌ பந்தப்பட்ட 
முறைமை பற்றிச்‌ சொன்னது. ஒரு சாதிப்‌ பொருள்‌ 
மூன்று வகையாகப்‌ பேதப்படுமோ? படும்‌. அதெப்படி? 
ரூபவிஷயத்தைப்‌ பொருந்தி அறிகிற சட்சுரிக்திரியமாகிய 
கண்ணானது ஒரு பொருள்‌. அது பல விதமாய்‌ தொழிற்‌ 
படுவது போல, பல தொரழிற்படுவதெது? இருளிலே 
தொழில்‌ கெட்டு ஒளியிலே பொருந்தித்‌ தொழிற்படுகிற து 
மானிடர்‌ கண்‌ (1). ஒளியிலே தொழில்‌ கெட்டு இருளிலே 
பொருந்தித்‌ தொழில்படுவது கூகை கண்‌ (2). ஒளியினும்‌ 
இருளினுக்‌ தொழிற்‌ கெடாமல்‌ இரண்டையும்‌ பொருந்தி 
யறிவது பூனைக்கண்‌ (8). இன்னும்‌ பலவிதமுண்டு. 
இப்படி, பாசபந்த முறைமையிலே விஞ்ஞானகலர்‌, பிரளயா 
கலர்‌, சகலர்‌ என்று பெயர்‌ வந்த து. 


ஒரு மலத்தார்க்கும்‌ இரு மலத்தார்க்கும்‌ பாசமோசன 
மெப்படி? சுத்த மாயையின்‌ கீழ்‌, சுத்த மாயையினூர்த்துவ 
பாகத்திலே தது கரண புவன போகமுண்டு. அதைக்‌ 
கூட்டுவிக்கிற கருத்தாக்கள்‌ யாரென்னில்‌, பிரம்மா, 
விஷ்ணு, உருத்திரன்‌, மகேசுரன்‌, இவர்கள்‌ மாயாசக்தி 
சம்பக்தப்பட்டவர்கள்‌. சதாசிவ மூர்த்தியே, அவர்களுக்குப்‌ 
பஞ்சகிருத்தியமும்‌ பண்ணும்‌. மாயையுங்‌ கன்மமும்‌, பந்த 


15 


மில்லாதவர்களுக்குச்‌ சுத்தமாயையிலே ததுகரரை புவனமு 
மேது? பயிரளவில்‌ இறையும்‌ உபாதியளவில்‌ மருந்தும்‌ 
போலக்‌ கருத்தா கூட்டுவிக்கும்‌. ஆனால்‌ கருத்தாவிற்கு 
விகாரமுண்டென்னில்‌ இல்லை. அதெப்படி? பயிரளவில்‌ 
இறை கொண்டார்‌ சாவுக்கும்‌ உபாதியளவில்‌ மருந்து 
கொடுத்த வைத்தியனுக்கும்‌ விகாரமும்‌ பக்தமுமில்லாத 
வாறு போலக்‌ கருத்தாவும்‌ இரக்கத்தினாலே கொடுத்ததன்‌ றி 
விகாரமில்லை. சகலரைப்‌ போல அவர்களுக்கும்‌ தனுவாதி 
பொருக்துகையால்‌ பேதமில்லையே? பபேதமுண்டு,. 
அஃதெப்படி? சகலர்‌ தனுவாதியைப்‌ பொருந்தி அனுவாக, 
அழுந்துவார்கள்‌. அவ்விருவரும்‌ அழுந்தார்கள்‌. அதெப்படி? 
ஒரு ராசாவானவன்‌ சிறிது பேரிடத்திலே குற்றங்கண்டு, 
அதற்காகத்‌ தண்டிக்க வேண்டிக்‌ தலைபுழுத்த நாயை 
அவர்கள்‌ கழுத்திலே கட்டினான்‌. அலைச்‌ சிறிது பேர்‌ தான்‌ 
செய்த குற்றத்தையும்‌, இதனுடைய தோடத்தையும்‌ அறி 
யாமல்‌, நாயைத்‌ தனக்கு அலங்காரமாகிய ஆபரணம்‌ 
என்றும்‌, அது தனக்குச்‌ சுதந்திரமென்றும்‌ சந்தோஷத்தை 
யடைந்து வாயழுந்தினது போல, சகலர்‌ பிரகிருதி மாயா 
தனுவாதியை இன்பமாக அழுந்துவார்கள்‌. அவ்விருவரும்‌ 
சுத்த மாயா தனுவாதியை அந்தத்‌ தலை புழுத்த நாயைப்‌ 
போலக்‌ கண்டு, மகாதுன்பத்தையடைந்து அதிலே 
அழுக்துவார்கள்‌. ஆகையினாலே பேதமுண்டு. 


சகலருக்குப்‌ பாச மோசன மெப்படி? கருத்தா பஞ்ச 
கிருத்தியம்‌ பண்ணி மோசனப்‌ படுத்தும்‌. அகாதியே பஞ்ச 
கிருத்தியம்‌ நடக்கவும்‌ உயிர்‌ அகாதி கேவலத்திற்‌ இடப்‌ 
பானேன்‌? மல பாகப்‌ படாமலே கிடக்கும்‌. பின்பு தானே 
பாகப்படுமோ? படும்‌. அஃ்தெப்படி? கண்‌ இருட்டில்‌ 
அழுக்தியிருக்கச்‌ சிறிது போது கழித்தலால்‌ அக்கண்‌ 
ணொளியூடே. அழுந்தி நின்றதேயுவான அ, இருட்டைச்‌ 
சிறிது பாகப்‌ படுத்தி தெரியுஞ்‌ சக்தியுண்டாவது போல, 
மலத்துக்கும்‌ தன்கால எல்லைகளின்‌ மீஞஞ்‌ சத்தியுண்டு. 
கருத்தாவுங்‌ கண்ணுக்குள்‌ ஒளி போல, உயிருக்குயிரா 
விருந்து, சிறிது பாகப்படுத்திப்‌ பின்பு தீனுவாஇ 
கொடுக்கும்‌. அப்படிச்‌ சகலரெல்லாருக்கும்‌ ஒருபடியாகக்‌ 
கொடாமல்‌ அகாதிகேவலத்திற்சிறிது கிடக்கவும்‌ எண்பத்து 
காலு லட்சம்‌ பேதமாகப்‌ பிறக்கவும்‌, பிறந்தஇிற்‌ சிறிது 


16 


மோட்சம அடையவும்‌, சிறிது மோட்ச உபாயம்‌ சிந்திக்‌ 
கவும்‌, சிறிது பெத்தனாயிருக்கவும்‌ காரியமேது? கருத்தா 
ஓவ்வொன்றாகப்‌ படைத்த முறைமையிலே முற்பிற்பா 
டென்றாலக்‌ கருத்தா ஏகதேசமாகவும்‌ வேணும்‌. வாரபட்ச 
மாகவும்‌, வேணும்‌. மலம்‌ மறைத்த பாகமென்றால்‌ அப்‌ 
போது, அது ஏகதேசமும்‌ வாரபட்சமாக வேணும்‌, இவ்‌ 
விரண்டு முறையுமல்ல. பின்னையெப்படி? ஆன்மாவுக்கு 
உத்தரமும்‌, பக்குவமும்‌ தனித்தனியுண்டு. ௮ஃதெப்படி? 


ஓழு உழவன்‌ ஒரு வயலை எரு விட்டுமுது தெளி பண்ணி 
யதிலே, பலவித்தையுமொன்றாய்க்‌ கலந்து, விதைத்துப்‌ 
பமிராக்கித்‌ தண்ணீரடை த்துக்‌ களையும்‌ பறித்து வேலியும்‌ 
கட்டிக்‌ காத்தலும்‌ ஓழு கெல்லுப்‌ பயிர்‌ அறுபது காள்‌ 
முதல்‌ ஆறு மாதம்‌ வரையும்‌ பலவிதமாகத்‌ குனித்தனி தன்‌ 
சாதியே பலவிதமாக விளையும்‌. பனை, நாற்பது காள்‌ சென்று 
முளைக்கும்‌. கீரை நாற்பது காளையில்‌ பலன்‌ முடிந்து 
ஓடுங்கிப்‌ போம்‌. இஃதுவெல்லாம்‌ உழவனுடைய வார 
பட்சமுமல்ல, தன்னியல்பு. அப்படிப்‌ போலச்‌ சகலர்‌ ஒரு 
படியன்று. உயிர்தோறும்‌ தனித்தனி தரமுண்டு. 


ஆன்மா அநந்தமாயிருக்தும்‌ அதுவெல்லாம்‌ வியாபகப்‌ 
படுவது எப்படி? 


ஓர்‌ அறை வீட்டிலே ஆயிரம்‌ விளக்கு வைத்தாலும்‌ 
அதனுடைய பிரகாசமெல்லாம்‌ தனித்தனி கெய்யளவு, 
திரியளவு பிரகாசித்தும்‌ எல்லா ஒளியும்‌ ஒன்றாய்‌ வியாபித்‌ 
திருந்து ஓடுங்குகிறபோதுந்‌ தனித்தனியே ஒடுங்குவ து 
போலவென்‌ றறிக, 


ஆன்மாவுக்கு மூன்று வகையாக, மும்மலத்தார்‌, இரு 
மலத்தார்‌, ஒருமலத்தார்‌ என்று பெயரிருக்கிறதினாலே, சகல 
ருக்கு மூன்று மலமும்‌ அகாதிபர்தமாமிருக்க, மாயையுங்‌ 
கன்மமுக்‌ தானே பொருந்தாதென்றும்‌, ஆன்மாவுக்கு 
உள்ள விருப்பமுமல்லவென்‌ றுங்‌ கருத்தாக்‌ கொடுத்த விருப்‌ 
பழுமல்ல என்றும்‌, குருடு, கோலிலே இச்சை கொடுத்தது 
போலும்‌, பிணி மருந்திலே இச்சை கொடுத்ததுபோலும்‌, 
பசிஅமுதிலே இச்சை கொடுத்தது போலும்‌. ஆணைவங்‌ 
மலங்கன்மத்தில்‌ இச்சை உண்டாக்யெதென்றும்‌, அது 


ரர்‌ 


கருத்தா அறிக்து, வின பொடிக்கும்பொருட்டு மாயையைக்‌ 
கூட்டினதென்றும்‌, ஆகமங்களிலே சொல்லுவது எது? 
இஃதுவன்றியும்‌ பாசத்அுக்கும்‌ உவமானம்‌ விரிக்குமிடத்‌ து, 
வண்ணான்‌ அழுக்குத்‌ தீரும்‌ பொருட்டு, உவருஞ்சாணியுங்‌ 
கூட்டினது போல, கருத்தா ஆணவச்‌ திரும்பொருட்டு, 
மாயையுங்‌ கன்மமுங்‌ கூட்டினதென்றும்‌ சித்தாந்தமிருப்ப 
தாலும்‌, அனாதி கேவலத்திலே, ஆணவ, மலமட்டும்‌ 
ஆன்மாவின்‌ அறிவை மறழைத்ததன்றி, மாயை, கன்மம்‌ 
அனாதிகேவலத்திலே காரியப்படாததாலுஞ்‌ சகலருக்கு 
மும்மலம்‌ நெல்லினுக்கு முனை தவிடு உமி போலென்றும்‌, 
நெல்லின்‌ முளை தவிடு உமி போல்‌ அனாதியாகவென்றும்‌ 
நெல்லுக்கு உமியும்‌ என்பதில்‌, மல கன்மம்‌ அன்றுளவா 
மென்றும்‌, முதனூல்‌, வழிநூல்‌, சார்புநூல்‌ மூன்றினும்‌ 
சொன்ன தற்கு விரோதமாயிற்று. அஅவன்‌ றியும்‌ விஞ்ஞான 
கலருக்குச்‌ சுத்த பாகத்திலே, மாயையில்‌ தனுவாதி கருத்தா 
கூட்டின அதுபோலச்‌ சகலருக்குப்‌ பிரகிருதியில்‌ கனுவாதி 
கூட்டினதன்்‌ றி, அனாதிபச்தமுமில்ல’லையோ?2அவ்வான்‌ மாவைப்‌ 
பக்குவ மூவகை என்று சொல்லுவ அக்கு விரோதமாயிற்று. 
அதுவன்றியும்‌ கருத்தாக்‌ கூட்டினதாயின்‌ எல்லாருக்கும்‌, 
ஒரு மாயையிற்‌ கொடாமற்‌ சுத்த மாயையிற்‌ இறிதும்‌, 
பிரகிருதியிற்‌ சிறிதும்‌ கொடுத்ததால்‌, கருத்தாவுக்குப்‌ 
பட்சப்பிரதிபட்சம்‌ வருவதால்‌, சித்தாந்த விரோதமாயிற்று. 
பின்னை எப்படி? 

சலைருக்கு மும்மலமும்‌ அனாதி பந்தமாகவிருக்கவும்‌ 
ஆணவம்‌, கன்மத்திலே விருப்பம்‌ கொடுக்ததென்றும்‌, 
அதுவறிந்து, கருத்தா, மாயையுங்‌ கன்மமுங்‌ கூட்டின 
தென்றும்‌ சொன்னதேதென்னில்‌? பதார்த்தங்களைக்‌ 
காணுங்‌ குணமுடைய கண்‌ இருளிலே அழுந்தின்‌, ஏனை 
யொன்றையுங்‌ காணாது. அப்போது பதார்த்தங்களை க்‌ 
காணவேண்டுமென்‌ று விருப்பம்‌ உண்டாய்‌, அதை இருட்டுக்‌ 
கொடுத்த விருப்பம்‌ என்று சொன்னது. அப்படிச்‌ சொல்லு 
வானேன்‌? இருட்டு மறையாத தாலம்‌ பதார்த்தங்களைக்‌ 
கொண்டே இருக்குமல்லாது காணவேண்டுமென்று 
விரும்பமாட்டாது. இருட்டிலே மழை பட்டதினாலே விருப்‌ 
பம்‌ வந்ததை இருட்டுக்‌ கொடுத்த விருப்பம்‌ என்றது. 
க இஒருவனறிஈ.து, விளக்கைக்‌ கூட்டி முடித்தால்‌ 


18 


அதைப்‌ பொருந்திக்கொண்டு, பதார்த்தங்களைல்‌ காணு 
மாகையால்‌ அகச்கண்‌ போல உயிர்‌; இருள்போல மலம்‌; 
பதார்த்தம்‌ போலக்‌ கன்மம்‌. விளக்குப்போல மாயை, 
விளக்கைக்‌ கொடுத்தவனைப்‌ போல கருத்தா. கண்ணுக்கு 
இயல்பாய்ப்‌ பதார்த்தங்களைக்‌ காணுங்‌ குணமும்‌, விளக்‌ 
கொளியைப்‌ பற்றுங்‌ குணமும்‌ இருளிலே மறைபடுங்‌ 
குணமும்‌ இருப்பது போல, உயிழுக்கு மும்மலம்‌ அனாதி 
பந்தம்‌. இருளானது தன்னை அடைந்த கண்ணுக்குப்‌ 
பதார்த்தங்களைக்‌ காணுங்‌ குணமும்‌, விளக்கொளியைப்‌ 
பற்றுங்குணமும்‌ இருளிலே மறைபடுங்‌ குணமும்‌ இருப்பது 
போல, உயிருக்கு மும்மலமும்‌ அனுதிபந்தம்‌. இருளானது 
தன்னை அடைந்த கண்ணுக்குப்‌ பதார்த்தங்களைக்‌ காண 
வேண்டும்‌ விருப்பத்தைக்‌ கொடுத்ததுபோல, ஆணவ 
மலம்‌, கன்மத்திலே விருப்பம்‌ கொடுத்தது. அதையறிந்து, 
ஒருவன்‌ விளக்கைக்‌ கொடுத்துப்‌ பதார்த்தங்களைக்‌ காட்டி, 
அந்த விருப்பக்‌ தீர்த்ததுபோலக்‌ கருத்தா மாயையைக்‌ 
கூட்டி, விரும்பின கன்மத்தைப்‌ பொசிப்பித்‌ துத்‌ அலைத்து, 
இருட்டும்‌ விளக்கும்‌, பதார்த்தமும்‌ செடமானத போல, 
மலம்‌ மூன்றும்‌ செடம்‌ என்று அறிக. வண்ணான்‌ அழுக்குத்‌ 
இரும்‌ பொருட்டு உவரும்‌ சாணியும்‌ கூட்டினது போல, 
கருத்தா மலம்‌ திரும்‌ பொருட்டு, மாயையுங்‌ கன்மமும்‌ கூட்‌ 
டினதென்று சித்தாந்தம்‌ சொன்னதேகதென்னில்‌,; வண்ணான்‌ 
அழுக்குள்ள அளவும்‌ உவருஞ்‌ சாணியுங்‌ கூட்டியதினாலே 
யழுக்கை யொழித்து, அவை ஓழிக்தால்‌, உவருஞ்‌ சாணி 
யுங்‌ கூட்டான்‌ அதுபோலக்‌ கருத்தாவும்‌ மலமுள்ளளவும்‌, 
மாயையுங்‌ கன்மமுங்‌ கூட்டியதினலே மலத்தை யோழித்து 
மலந்தீர்ந்த பிறகு, மாயையுங்‌ கன்மமும்‌ கூட்டார்‌. அது பற்‌ 
றிச்‌ சொன்னதென்றறிக. அனாதி கேவலத்திலே ஆணவம்‌ 
மட்டும்‌ அறிவை மழறைத்ததன்றி, மாயையுங்‌ கன்மமும்‌ 
காரியப்‌ படாததேதென்னில்‌ கண்ணுக்குப்‌ பதார்த்தங்களைக்‌ 
காணாுய்‌ குணமும்‌. விளக்கொளியைப்‌ பற்றுங்‌ குணமும்‌ 
இருளில்‌ அடங்கியிருந்தது போலென்றறிக. ஆன்மா அதில்‌ 
அழுந்தா தனு எப்படியென்னில்‌, ஒருவனுக்குக்‌ கண்கோவும்‌, 
ஐலதோருமும்‌, தலயிடியுமாக மூன்று உபாதியும்‌ வந்து 
பொருக்கி னுலும்‌ அவனுக்குக்‌ கண்ணுபாதியினாலே சங்கட 
மும்‌ அதில்‌ அழுந்துவதுமன்றி, மற்ற இரண்டுபாதியும்‌ 
அவ்வேளை செட்டியாது, முழுவதுங்‌ கண்ணுபாதியிலே 


19 


யமுந்துவான்‌. வயித்தியன்‌ கை பார்த்தால்‌ அவனுக்கு 
மூன்றுபாதி யிருப்பதையும்‌, உபாதி மிகுதி பற்றி இதிலே 
அழுக்துவதுமன்றி இந்த மூன்றுபாதியுக்‌ தீர்வதற்கான 
மருந்தைக்‌ கண்ணிலே, அஞ்சனமாகப்‌ போட்டு, மூன்று 
உபாதியுமொன்றாகத்‌ சப்பான்‌ அத போல, ஆன்மா, 
மாயையுங்‌ கன்மமும்‌ அனாதிபக்தமானாலும்‌ அழும்‌ துவ, 
அறிவினாலே யழுந்தவே ணும்‌. அந்து அறிவிலே ஆணவமல 
மிருந்து, மறைத்தால்‌ அந்த மிகுஇபற்றி அழுந்தியது என்று 
அறிக. இக்கு முறைமைகளினாலே மூன்று நூலினும்‌ 
மும்மலம்‌, அனாதிபர்கம்‌ என்றதற்கு விரோதமில்லை என 
அறிக. 2, 

கருத்தா விஞ்ஞானகலருக்குச்‌ சுத்து மாயையிலும்‌, சகல 
ருக்குப்‌ பிரகிருதியிலும்‌ சுனுவாதிகூட்டியதேதென்னில்‌, 
ஒரு வைத்தியன்‌ ஓரு விடயங்களிலும்‌ பற்றாமல்‌, ஒன்றும்‌ 
பொ௫ியாமல்‌ இருக்கற பேருக்கு ஒரு கண்‌ ணுபாதி வந்தால்‌, 
அதற்கேற்ற மருந்தை ஒரு பூவிலே சேர்த்துப்‌ பூவை அவர்‌ 
கையில்‌ கொடுத்து, முகந்து பார்க்கச்‌ சொல்லிய தனாலே 
அந்த உபாதியைத்‌ தீர்ப்பான்‌, ஒரு பேதைக்கு கண்ணிற்‌ 
காமாலையுபாதி வந்தால்‌ அவன்‌ விரும்பிப்‌ பொசிக்கிற 
மண்ணினும்‌, சாம்பலினும்‌ மருந்தைச்‌ சேர்த்து, அவன்‌ 
விருப்பத்தின்படி, கொடுத்து, அந்த உபாதியைத்‌ தீர்ப்பான்‌. 
இந்த முறைமை பற்றியதென அறிக. 2. இருபேருக்கும்‌ 
கண்ணிலே உபாதி வந்தாலும்‌, அவரவர்‌ தரம்‌ புறம்பான 
தால்‌ உயிரொரு சாதியானாலுந்‌ தரமுண்டென்பதென 
அறிக. இப்படிக்கு இருபேருக்கும்‌ கண்ணிலே உபாதி 
வந்துவிடக்‌ து ஒருவருக்குப்‌ பூவிலும்‌, ஒருவருக்கு மண்ணி 
லும்‌, சாம்பலினும்‌ மருந்து கொடுத்த வயித்தியனுக்கு பார 
பட்சமில்லாத. து போலக்‌ கருத்தாவுக்கும்‌ பாரபட்சமில்லை 
யாகையாற்‌ சித்தார்த விரோதமில்லையென்றறிக. (அ. 


ஆறு பொருளுக்கும்‌ வகை முடிந்தது ஆறு பொருளும்‌ 
ஒன்றாயிரும்‌ தும்‌ ஆன்மா பதியுடனே பொருந்தாமல்‌, பாசத்‌ 
துடனே பொருந்தியது கருத்தா கூட்டினதோ? அவர்‌ 
காருணிய சொரூபியாகையால்‌ கூட்டார்‌. பாசம்‌ வந்து 
பொருந்தின தாகவேணும்‌. அது செடம்‌ ஆகையால்‌, பொரும்‌ 
தாது இயற்கையாகவேணும்‌. ஆனாலொருநாளும்‌ நீங்கா து. 
பின்னை எப்படி? 


80 


ஆன்மாவே பொருந்தினான்‌ முன்‌ பொருக்தினவன்‌ 
இரும்ப நீங்கனதே.து? கருத்தா அதை அசத்து என்று அறி 
விக்க அறிந்து நீங்கனான்‌ இப்போது அறிவித்தவர்‌ முன்னே 
அறிவியாது இருந்தது ஏது? அப்போது அபக்குவத்தினாலே 
அறிவித்தாலும்‌ அறியும்‌ தகுதியில்லாததாகையால்‌, கூடவே 
கண்ணிலே தேயுவொளியிருக்து, இருளைச்‌ சிறிது பாகப்‌ 
படுத்தின. து போல அபக்குவம்‌ சிறிது நீங்கின வேளை 
யறிவிக்கும்‌. பதி பசு பாசம்‌ மூன்றல்லாமல்‌ பக்குவமென்று 
ஒன்றுண்டோ? உண்டு, அதனுடைய சொ௫ுப சுபாவ 
மென்ன? குழந்தைக்குச்‌ சரீரத்தையும்‌ உயிரையுமன்றிக்‌ 
குழந்தைப்‌ பருவமொன்றிருந்து அறிவை மயக்குகிறது 
போல அபக்குவம்‌ ஒன்றுண்டு. இது அனாதியிலே 
உள்ளதோ? ஆதியில்‌ உண்டானதோ? ஆதி ஆனால்‌ உயிர்‌ 
சிறிது காலம்‌ சுத்தனாகவிருக்து பின்பு பாசத்தைப்‌ பொருந்த 
வேணும்‌. சுத்தன்‌ ஆனால்‌ அசுத்தத்திலே பொருந்தான்‌, 
அனாதியே மல சம்பந்தியாகையால்‌ அபக்குவம்‌ அனாதியே 
யுள்ளது. 


1. ஆன்மா வியாபி என்‌ நிருக்கவும்‌, அவத்தைகளிலும்‌ 
பூமியந்தர சுவர்க்க நரகங்களிலும்‌ போக்கு வரவு பட 
வேண்டியதென்ன? ஆன்மாவுக்குப்‌ போக்குமில்லை வரத்தும்‌ 
இல்லை. மாயா கருவியைப்‌ பொருந்தினாலல்ல.து பெத்தான்‌ 
மாவுக்‌ கறிவில்லை. கருமத்துக்‌ கீடாய்க்‌ கருத்தா எந்தப்‌ 
புவனத்திலே, எந்தக்‌ கருவியைக்‌ கூட்டினாலுமந்த இடத்‌ 
திலே பொருந்தியறியும்‌. அப்படி அறிந்த இடத்திரிவை 
ஆன்மா போனான்‌ வர்தானென்று சொல்லுவது. அப்படி 
வியாபியாகவிருக்‌து அறிவித்த இடமெல்லாம்‌ ௮றிகிறதெப்‌ 
படி? ஓரா படிக மலை; அது நின்ற இடமட்டும்‌ நிறைவா 
யிருந்து எந்த இடத்திலே எந்த வண்ணத்தைக்‌ கொடுத்தா 
லும்‌, பற்றிக்கொள்வது போலும்‌ ஒரு அக்கினிமலை நின்ற 
இடம்‌ மட்டும்‌ நிறைவாயிரும்‌ து எந்த இடத்திலே பஞ்சைக்‌ 
கொடுத்தாலும்‌ பற்றிக்கொள்ளுவது போலும்‌ ஆன்மா 
வியாபித்திருந்து அறிவித்த இடத்திலே அறியும்‌. ஆன்மா 
அறிந்த இடத்துக்கு அவத்தையிலும்‌ நரக சுவர்க்கத்தினும்‌ 
போனான்‌ வந்தான்‌ என்று சொல்லுவதன்றி அதற்குப்‌ 
போக்கு வரவில்லை. 2. ஆன்மா அனாதிப்பொருளாக இருக்‌ 
கவும்‌, பிறந்தான்‌ இறந்தான்‌ என்று சொல்லுவதே? 


21 


ஆன்மாவுக்குப்‌ பிறப்புமில்‌ல இறப்புமில்லை, கருத்தா 
கருவியைக்‌ கூட்டின இடத்திலே அறிவுண்டானதே, 
பிறப்பு. கருவியைப்‌ பிரிந்த வேலா அறிவற்றகே இறப்பு. 


2. ஆன்மா தன்னை வினையை, தலைவனை அறிய வேண்டு 
மென்று நூல்களிலே சொல்லும்‌ வினையையும்‌ தலைவனை 
யும்‌ தானறிகற அறிவுண்டாகில்‌ பாசபந்தியாகான்‌. அவை 
நிற்க: தன்னைத்‌ தான றிகறதெப்படி? தன்னைத்தான்‌ அறிக்‌ 
தால்‌ கண்ணைக்‌ கண்‌ காணுமே, அப்படியன்று, “தன்னை 
யுர்தானே காணுந்தானதுவாக நின்றே” என்றிருப்பதால்‌ 
தன்னைத்‌ தானேயறியான்‌. தானருளைப்‌ பொருக்கி நின்றறி 
வான்‌. அதெப்படி? திருவருளானது தன்னை அடைந்த 
உயிரைத்‌ தான்‌ இரத்து வியாபித்துக்‌ கொண்டு பின்பு 
அவர்களுக்கும்‌ தெரிசனப்‌ படுத்துவிக்கும்‌. அஃதெப்படிப்‌ 
போல? கண்ணாடியான து தன்னைச்‌ சார்ந்தவர்களுடைய 
முக லட்சணத்தைத்‌ தான்‌ கிரகித்துக்‌ கொண்டு அந்த 
முகத்தைக்‌ கண்ணாடியாக்கிக்‌ கொள்ளவும்‌ செய்யாமல்‌, 
தன்னுடைய சொரூபத்தை அவர்களுக்கு விளக்கிக்‌ காட்டு 
கிறது போல. தன்னையும்‌ தலைவனையு மறிவதெப்படி? 
கருத்தாமாயர கருவியைக்‌ கூட்டினவிடத்துத்‌ திரிவு காட்சி 
யாகப்‌ பிரபஞ்சத்தை எல்லாம்‌ எதுவாக அறிந்து வந்த 
காலமெல்லாம்‌ சனன மரணம்‌ ஒழியாது. சடசித் துக்க 
ளெல்லாங்‌ கருத்தா நிறைந்திருக்கிற செய்தியும்‌ அவனசை 
யாமல்‌ அணுஅசையா௮ என்பதும்‌ சடசித்துக்களெல்லாந்‌ 
தாமேயிருந்ததின்‌ அதன்‌ குணத்தை விளக்குவிக்கிறார்‌ என்‌ 
றும்‌ அறிந்து தனக்கொரு ஹிதஅஹிதங்கன்‌ சடசித்துக்கள்‌ 
முன்னிலையாக வருமிடத்து அவையெல்லாம்‌ சடமதிற்‌ 
பொருந்திய உயிர்களும்‌ கருத்தாவையின்றித்‌ தொழிற்‌ 
படாது. கருத்தாவே செய்தாரென்று அம்பு போன்ற 
முன்னிலையை நாடாமல்‌ எய்தவன்போன்ற கருத்தாவை நாடி 
நிற்கவே தலைவனை அறியும்‌. அஃ.தெப்படி? கண்ணானது 
இருளிலே அழுந்திக்‌ கிடக்கையிலே அதித்தப்பிரகாசம்‌ வந்த 
விடத்து அதிலே பொருந்திப்‌ பதார்த்தங்களை அறியும்‌ 
போது, அதித்தப்‌ பிரகாசத்தினுடைய சகாயத்தை 
அறியாது தானே ௮றிந்தோம்‌ என்றிருக்கும்‌. பின்‌ பு ஒருவர்‌ 
ஆதித்தனையும்‌, பிரகாசத்தையும்‌ அறிவித்தால்‌ அப்பிரகா 
சத்தின்‌ வழியாக ஆதித்தனைக்‌ காணும்‌, அதைக்‌ கண்டு, 


22 


அந்த வழித்தாய்‌ அதுவாய்‌ நிற்கவே, முன்சண்ட பதார்த்‌ 
தங்களெல்லாம்‌, தன்முன்னே இருந்தாலும்‌ அதுவொன்றும்‌ 
தெரியாது. பின்பு, அர்த ஆதித்தனகவே போகுமல்லாது 
வேறொன்றையுமறியா அ. அப்போது தனக்குள்ள சுதந்‌ 
தரம்‌ ஆதித்தப்‌ பிரகாசத்தின்‌ வழியே ஆதித்தனைக்‌ கண்டி. 
ருப்பதேயன்றி தானேகாணும்‌ செய்தி ச.ற்றுமில்லையென்று 
தெரியும்‌. அப்படிப்போல ஆன்மாவும்‌ ஆசார்யர்‌ உணர்த்த 
அறிந்து இருவருள்‌ வழித்தாக எந்தப்‌ பொருளையும்‌ சிவ 
மென்றதின்‌ உண்மையைக்‌ காணவே மற்றப்‌ பிரபஞ்ச 
பதார்த்தம்‌ ஒன்றையும்‌ காணாது, தனக்குக்‌ காணும்‌ 
செய்தி இல்லை என்று தேறிக்‌ கருத்தாவையே நோக்கி 
நிற்கும்‌, அதுவே தன்னையும்‌ தலைவனையும்‌ அறிவ து. அப்படி. 
அறிகிற ஆன்மாக்களைப்‌ பிரபஞ்சவாஸனை பொருந்தாது. 
அஃதெப்படி? ஒரு படிகம்‌ இருளிலே ஒரு வன்னத்தையும்‌ 
பற்றாது. ஆதித்தப்‌ பிரகாசம்‌ வந்ததால்‌ அந்தப்‌ பிரகாசத்தி 
அலே பஞ்சவன்னங்களையும்‌ பொருந்தும்‌, அது நீங்கி 
உச்சிப்படிகமா யாஇத்தனும்‌ தானும்‌ நேர்பட்ட இடத்துத்‌ 
கனக்குச்‌ சுதந்தரம்‌ அதித்தப்‌ பிரகாசமேயன்றி மற்‌ 
றொன்றுமில்லை என்று ஒரு வன்னத்தையும்‌ பொருந்தாது. 
முன்‌ பொருந்தின பல வன்னங்களும்‌, சுற்றினுமிருந்தா லும்‌ 
அதிலே பற்றாது. பட்டால்‌ என்றறிக, 2. சகல 
ருக்கு மும்மலம்‌ அனாதிபந்தமாகையால்‌ ஆணவத்தை ஆன்‌ 
மாவே அறிந்து பொருந்தினதன்றிக்‌ கருத்தா கூட்டின து 
மல்ல. அந்த மலம்‌ சடமாகையால்‌ அது வந்து பொரும்‌ 
இனதுமல்ல வென்று சித்தாந்தம்‌ சொல்லுகையால்‌ அந்த 
முறைமையிலே ஆணவத்தை அறிந்து பொருந்தினவன்‌ 
தானே மரயையையும்‌, கன்மத்தையும்‌ அறிர்தெடுத்துக்‌ 
கொள்ளுவான்‌. அதற்குச்‌ சித்தாச்தம்‌ பேசுமிடத்து 
மாயையுங்‌ கன்மமும்‌ சட மென்றும்‌, ஆன்மா அறிவற்றவன்‌ 
என்றும்‌ கருத்தா கூட்டின வேளை, கூட்டிப்‌ பிரித்த வேளை 
பிரியுமென்றும்‌ சொல்லுவதே. து£ ஆன்மா அறிவித்தால்‌ 
அறியும்‌ சிற்றறிவுடையவன்‌. அந்த அறிவில்‌ ஆணவ மல 
மிருந்து மறைப்பதினாலே கருத்தா அவன்‌ விருப்பம்‌ அறிந்து 
கூட்டி இனைப்பாற்றுதல்‌ நிமித்தம்‌ பிரிப்பதென அறிக. 
மாயை, கன்மம்‌ இரண்டையும்‌ கருத்தா கூட்டினவேளை 
அன்றி, அவர்‌ கூட்டாத வேளை, அவ்விரண்டினும்‌ பொருந்தி 
அழுக்தானாகில்‌ மும்மல முடையவனென்பதேது? அப்படி 


28 


யன்று. அனாதி பந்தத்தான்‌ அனாதி கேவல முதல்‌ மும்‌ 
மலத்தினும்‌ அழுக துவதுமுண்டு. கருத்தா அந்த அழுத்த 
மறிந்து அதை நீக்குவிக்கும்‌ பொருட்டுப்‌ பீரேரகம்‌ 
பண்ணின இடத்தில்‌ அதைப்‌ பொருந்தி பொசித்துத்‌ துலை 
வதைப்‌ பற்றி இப்படிச்‌ சொன்னது. ஆனால்‌, கருத்தா 
மாயா கருவியைக்‌ கூட்டாத வேளை ஆன்மா இன்ப அன்ப 
மிரண்டும்‌ பொருந்துவதுண்டோ? உண்டு. அஃதெப்படி? 
ஒரு கருவியும்‌ பொருந்தாமல்‌ கேவலப்பட்டவன்‌ வாக்காதி 
கலையாதியைக்‌ கருத்தா கூட்டினவேளை நித்திரை விழித்த 
இடத்து அந்த நித்திரையிலுண்டான சுகத்தைப்‌ பின்னொரு 
வரிடத்தில்‌ அவன்‌ பேசும்‌ போது, அவனல்ல, ஆனந்தமாய்‌ 
நித்திரை பண்ணினேன்‌ என்று சொல்லுகிறானே. நித்திரை 
யிலே அந்த இன்பத்தை அறிர்ததன்றி விறித்தவிடத்தறிந்த 
தல்லவே. கருவி கூடாத இந்தக்‌ கேவலத்திந்த இன்பத்தை 
யறிந்தவன்‌ அனாதிகேவலம் அுமின்பத்தில்‌ அழுந்துவது 
உண்டு. ஆன்மாவுக்குச்‌ சுகதுக்கத்துல்‌ அழுந்தும்‌ குணம்‌ 
மட்டுமின்றி இன்னதிது வென்று முன்பின்‌ தெரியாது. 
கருத்தா அறிந்து பஞ்சகிருத்தியம்‌ பண்ணுவார்‌. பதி, பச, 
பாச மூன்றும்‌ அனாதியே கூடியிருக்கவும்‌ உயிர்‌, பதியைப்‌ 
பொருந்தாமல்‌ பாசத்தைப்‌ பொருந்தினது, அபக்கு 
வத்தினலேயென்றால்‌ அந்த அபக்குவம்‌ உயிருக்குள்ள 
இயற்கைக்‌ குணமானால்‌ ஒரு நாளும்‌ நீங்காது. செயற்கைக்‌ 
குணமானால்‌ இந்த அபக்குவம்‌ என்றும்‌ ஒரு பொருள்‌ 
அனாதிப்‌ பொருள்‌. ஏகன்‌, அநேகன்‌, இருள்‌, கருமம்‌, மாயை 
யிரண்டாக இவை ஆறுமென்று சொன்னதல்லால்‌ இந்தப்‌ 
பொருளைக்‌ கூட்டியேழு பொருளாகச்‌ சொல்லவில்லை, ஆனால்‌ 
அபக்றாவம்‌ என்பது எந்தப்‌ பொருளினுடைய குணம்‌? 
உயிருக்‌ கொரு காலத்துத்‌ தோன்றி யொடுங்குங்‌ குணம்‌ 
என்னில்‌ அறிவித்தால்‌ அறிவது உயிரென்று லட்சணம்‌ 
சொல்லவேண்டியதில்லை. அபக்குவத்தில்‌ அறிவித்தாலும்‌, 
அறியாதாகையால்‌ உயிர்க்‌ குணமன்று. பாசத்தினுடைய 
குணமாகில்‌ அந்த அபக்குவத்தினாலே பாசத்தைப்‌ பொருந்‌ 
இனன்‌ என்றிருப்பதால்‌ பாசத்தைப்‌ பொருந்து முன்னே 
யுள்ள குணமாகச்‌ சொல்லுவதால்‌ பாசத்தின்‌ குணமுமன் று. 
கருத்தாவுக்கு இந்தக்‌ குணமே இராது. பின்னையக்க 
அபக்குவமாவது ஆருடைய குணம்‌? பஞ்ச வன்னங்கம்‌-ஃயும்‌ 
உருத்தெரியாமல்‌ மயில்‌ முட்டையடக்கியிருப்பது போல்‌ 


24 


மூன்று மலத்தையும்‌ பகுப்புத்‌ தோன்றாமல்‌ தனக்குள்‌ 
அடக்கி நிற்பதால்‌ மும்மலங்கட்கெல்லாம்‌ காரணமாவதால்‌ 
மூல மலமென்றும்‌ பெயரையுடைத்தாய்‌ இருப்பது ஓர்‌ 
பொருளே. அபக்குவம்‌ அதன்‌ சொரூபம்‌. ஏதென்னில்‌ 
அவாவே சொருபம்‌. இதற்கு உதாரணம்‌. 


அவாஎன்ப எல்லா உயிர்க்கும்‌ எஞ்ஞான்றும்‌ 

தவாஅப்‌ பிறப்பினும்‌ வித்து. 
என்பதனால்‌ அறிக. அது பரிணமிக்கிற முறையே 
தென்னில்‌ உயிரோடு அனாதிசையோகமாகக்‌ குழந்தைப்‌ 
பருவம்‌ அறிவை மயக்கி, ஆடுகிற பாம்பையும்‌ அமேத்தியத்‌ 
தையும்‌ எரிகிற விளக்கையும்‌, தனது நிழலையும்‌ பிடித்தீர்ப்‌ 
பதற்கே அவாவாய்‌ அதனாற்‌ பிரயோசனத்கைக்‌ குறியா 
தெழுந்த ஆசையே சொருபமாகவிருப்பது போல, ஆன்‌ 
மாவுக்குச்‌ சுகதுக்கங்கவிற்‌ பழுப்பில்லாமல்‌ எழுந்த 
அவாவே அபக்குவம்‌ என்னப்படும்‌. அர்த அவாவானது 
பிற்பாடு பாகப்பட்டுப்‌ புகழ்‌ அவா என்றும்‌, பொருள்‌ அவா 
என்றும்‌ இரண்டு தானத்தில்‌ நின்று தனது அதிகாரச்‌ 
சத்திகளைச்‌ செலுத்தும்‌. இதற்கு அகப்பற்று, புறப்பற்‌ 
றென்றும்‌, உயிர்ச்சார்பு, பொருட்சார்பு என்றும்‌ இன்னம்‌ 
பலபெயர்‌ பெறுவதாயிருக்கும்‌. மூன்றுகுற்றம்‌, மூன்று 
குணம்‌, மூன்றுமலம்‌, மூன்றவத்தை என்று நின்று செய்யும்‌ 
இருவினை என்பதுமிது. 


புகழ்அவா ஆன து உயிர்ச்சார்பாக நின்று, ஆன்மாவை 
*யான்‌' என்னும்‌ செருக்கிலே செலுத்தும்‌. பொருள்‌ 
அ௮வாவானது பொருட்‌ சார்பாக நின்று, எனதென்னும்‌ 
செருக்கலே செலுத்தும்‌, இந்த யான்‌, எனதென்னாம்‌ 
செருக்கிற்கு ஆணவ மலம்‌ என்று பெயர்‌. இதற்குப்‌ பிர 
மாணம்‌. 


“யான்‌ என தென்னுஞ்‌ செருக்கறுப்பான்‌ வாஜோர்க்கு 
உயர்ந்த உலகம்‌ புகும்‌”” 
என்பதறிஎ. இந்த யான்‌ எனது என்னும்‌ செருக்கு தேக 
போட வடு ள்கள்‌ 3 கொ டுக்கும்‌, இதற்கு மாயை, கன்‌ 
மங்களென்று பெயர்‌. இதற்கெல்லாம்‌ பிரமாணம்‌ 
ஏதென்னில்‌ 


25 


கறல மலமொன்று தானங்க ளிரண்டு 

மூல மலத்தால்‌ ஆணவ பக்த 

காலத்தில்‌ ஒன்றல்ல கன்மத்தில்‌ ஒன்றல்ல 

ஞாலத்தில்‌ ஞானிக ளோ இடு வாரே. 
என்பதனால்‌ அறிக. ஆன்மா அபக்குவத்தால்‌ ஆணவத்தைப்‌ 
பிடித்தானென்றும்‌ அது கன்மத்திலே விருப்பம்‌ கொடுத்‌ 
தது என்றும்‌ அது கருத்தா அறிந்து மாயையை தனு 
வாதியாய்க்‌ கூட்டினாரென்றும்‌ சித்தாந்த உண்மை கூறி 
யதும்‌ இது பற்றி என அறிக. அபக்கு வத்துக்கே மூலமல 
மென்பது பெயராகில்‌, மூலமலத்தாற்‌ சாரலும்‌, மாயை ௧௫௬ 
மத்தளவில்‌ தரும்‌, உரு இறைவன்‌ என்றதில்‌ ஆணவத்தை 
யும்‌ மூலமலமென்பதேகென்னில்‌ ஆணவ காமிய மாயை 
என்னும்‌ மூன்றினுமிது முன்னைய பக்குவத்தினின்றும்‌, 
பரிணமித்த முமைபற்றி, இதுவும்‌ ரூலமலமென்றே பெயர்‌ 
பெறும்‌. 


திருச்சிற்றம்பலம்‌ 


Hin 


ஞான சாதகப்‌ பனுவல்‌ 


சீர்திகம்‌ செல்வத்‌ திருவா வடு துறை 

பேர்பெற மன்னிய வின்பபூ ரணை 
சேதன ஈமச்சி வாயதே சிகனை 

யேதினம்‌ பரசுது மினிதுறற்‌ பொருட்டே 
முன்னவர்‌ மொழியத்‌ தன்னயே யுதவி 

இன்னவா றொருசொற்்‌ சொன்ன வாசகனை 
பரமசற்‌ குருவாய்‌ வருதிருச்‌ சிற்றம்‌ 

பலவ தேசிகனைப்‌ பரசு துர்‌ இனமே. 


சரியை கிரியா யோகம்‌ முற்றுகலினாலே யாக்கை 
யினையைந்து தலைகாகமென வஞ்சி நீக்க நினைந்த வொருவற்கு 
மோட்ச வுபாயஞ்‌ சித்திக்குமாறு சற்சம்பிரதாய பரம்பரை 
யிற்‌ சற்குரு சக்நிதானப்‌ பட்டுச்‌ சட்சுவாதிய வுத்ரரந்த 
மாகிய தீட்சை முறையே கிடைக்கப்‌ பெற்றுக்‌ கேட்டல்‌, 
சிந்தித்தல்‌, தெளிதல்‌ வரை கைகூடி நிட்டையைத்‌ தலைப்‌ 
படும்‌ பாக பக்குவ முடையோரே கண்கூடரயறியற்பரல 
தாயேனையோற்‌ குவலைத்‌ தெங்காய்‌ மாத்திரையாய்த்‌ 
தோன்றியழியப்‌ படுவதாயீண்டு வரும்‌ சற்காரியமாவது 
தேவாரம்‌: 

“மருளவா மனத்தனாகி மயங்கினேன்‌ மதியிலாதேன்‌ 

இருளவா அறுக்கும்‌ எந்தை இணையடி நீழல்‌என் னும்‌ 

அருளவாப்‌ பெறுதலின்‌ றி அஞ்சினானலம்‌ வந்தேற்குப்‌ 
பொருளவாத்‌ தந்தவாறே போதுபோய்ப்‌ புலர்ந்த 
தன்றே”. 
மருளவா, இருளவா, பொருளவா வென்னும்‌ மூன்‌ நினை 
யும்‌ அறுப்பதருளவா வென்‌ று அதனுண்மையும்‌ 
திருவாசகத்தில்‌, 

“அவா வெள்ளக்‌ கள்வனேனை” யென்றும்‌, “புகழ்ச்‌ 
சியைக்‌ கடந்த போகமே” என்றும்‌, ஊசலாட்‌ டுமிவவுடலுயி 
ரான இருவினை யறுத்‌,து என்றும்‌ வேண்டேன்‌ புகழ்‌, வேண்‌ 
டேன்‌ செல்வம்‌ என்றும்‌, பெத்த முத்திகளினனுபவங்‌ 
கூறியவாறும்‌ (கயினாரில்‌) குறளில்‌ 


87 


ஆராஇயற்கை அவா நீப்பினர்‌ நிலையே 

பேரா இயற்கை தரும்‌ 
என்றும்‌, மெய்யுணர்தலுக்கப்பால்‌ அவாவறுத்தலென்னும்‌ 
அதிகாரம்‌ பர முத்தருண்மை விளங்க, நாலுவகை யவாவு 
மறுமாறு கூறு முண்மையும்‌, அநுபவமுடைய தேசிகரா 
லுள்ளவாறுணர்க்து பாசம்‌ நீக்கத்துணிக்தார்‌ அனுட்டிக்கப்‌ 
படுவது, ஞானசாதகமேயரம்‌, அச்சா தகமின்‌ றிப்‌ பாசம்‌ நீங்‌ 
காது. அது ரீங்கியன்றிச்‌ சகட்டரிவொழியாது, அது ஓழிக்‌ 
தன்றி வியாபக அறிவு விளங்காது. அது விளங்கியன்‌ றித்‌ 
இருவடி நீழல்‌ சேர்ந்து கருவுறு துயரம்‌ களைதல்‌ கூடரது, 
ஆதலால்‌ ஞானசாதகமே அவசியம்‌ வேண்டப்படும்‌. அச்‌ 
சாதகம்‌ குருவருளானன்றி ஆகம ஞானத்தாற்‌ பெறப்‌ 
படாது. இவைக்கு உதாரணம்‌-- 


சிவஞான சித்தியார்‌ 
“இருவினைச்‌ செயல்க.ளொப்பீல்‌ ஈசன்‌ தன்‌ சக்‌ திதோயக்‌ 
குருவருள்‌ பெற்று ஞான யோகத்தைக்‌ குறுகிமுன்னைத்‌ 
இரிமல மறுத்துப்‌ பண்டைச்‌ சிற்றறிவொழிஈதுஞானம்‌ 
பெருக நாயகன்‌ தன்பாதம்‌ பெறுவது சு த்தமாமே” 


இவ்வாறு குருவருள்‌ பெற்று ஞானபோகத்தைக்‌ குறுகி 
னோர்க்கு வேண்டப்படுவது, சோகம்‌ பாவிக்குமத்தாற்‌ 
சிவமுமாவரென்றும்‌ சோகமெனப்‌ பாவிக்கத்‌ தோன்று 
வன்‌ வேறின்றியென்றும்‌ சோகநிலை தானறியார்‌ சுதானத்தகந்‌ 
தானறியாரென்றும்‌ வருமாறற்றார்‌ சாக்கிரத்தே யதிதத்‌ 
தைப்‌ புரிந்து பரமே பார்த்திருத்தற்கு அவசியம்‌ வேண்டப்‌ 
படுவது சோகம்‌ பாவனையேயாம்‌. 


பாவனை குருவருளாலன்றிக்‌ கூடாது. அவ்வாறு 
கூடினு மிருவகைப்‌ பற்றும்‌ அற்றாலன்றிப்‌ பலியாது. 
இவைக்குப்‌ பிரமாணம்‌ 

தேகஞ்‌ சிறைச்சாலை என்று இகைப்பார்க்குச்‌ 

சோகநிலை சொல்லென்‌ று சொல்லினான்‌-பாகம்‌ 

பிரியானைக்‌ கொண்டு பிரபஞ்ச நடாகத்‌.து 

மரியானெனை யாண்டவன்று. 


இவ்வாறு சற்குருவா லுணார்த்தப்பெற்று அந்நிலை 


88 


யினுறைத்து நிற்றலையே ஞானயோகத்தைக்‌ குறுகி 
யென்றார்‌ வழி நூலாசிரியர்‌. 


அவ்வாறு ஞானயோகத்தைக்‌ குறுகித்‌ திரிமல மறுக்‌ 
கத்‌ துணிக்தோர்க்கு ஒரோவழி வாதனை வசத்தாற்‌ சுட்‌ 
டறிவு பற்றிப்‌ பிரபஞ்சங்‌ காட்சிப்பட வருமாகில்‌, அக்காட்சி 
விரோதத்தாலிச்‌ சாதகத்திற்‌ சலிப்பினால்‌ ஐயம்‌ விளையும்‌. 
அ. விளையாமல்‌ பரிகரித்து ஞான நிலையிலுறைத்‌ து 
நிற்றற்குச்‌ சாக்கிரத்தே யதிதத்தைப்‌ புரிந்து பரமே 
பார்த்திருக த பராவசிவராயுள்ளவர்கள்‌ சுவாதுபவ நிகழ்ச்சி 
யானிகழ்ந்த இருவாக்குகள்‌, உதாரணம்‌ வருமாறு: பரம்‌ 
பொருளை உண்மைஞான சாதகத்தால்‌ அன்றி ஆகமஞான 
சாதகத்தால்‌ உணரப்படாதோவெனில்‌, தேவாரம்‌ பாசுரம்‌. 
எதுக்களா லுமெடுத்த மொழியா லுமிக்குச்‌ 
சோஇக்க வேண்டா சுடர்‌ விட்டுள னெங்கள்‌ சோதி 
மா துக்க நீங்கலுறுவீர்‌ மனம்‌ பற்றி வாழ்மின்‌ 
சாதுக்கள்‌ மிக்க ரிறையே வந்து சார்மின்களே. 


அது யாண்டுளவோவெனில்‌ திருக்குறுந்தொகை. 
அண்டமாரிருளூடு கடக்தும்பர்‌ 
உண்டு போலுமோரொண்சுடர்‌ அச்சுடர்‌ 
கண்டிங்‌ காரறி வாரறிவாரெலாம்‌ 
வெண்டிங்கட்‌ கண்ணி வேதிய னென்பரே. 


ஆண்டுச்‌ சேறற்குத்‌ துவாரமேதென்னில்‌ திருத்தாண்டகம்‌. 
ஊனுடுத்தி ஒன்பது வாயில்‌ வைத்து 
ஒள்ளெலும்பு தூணாக வுரோம மேய்ந்து 
தானெடுத்த கூரை தவிரப்‌ போவார்‌ 
தயக்கம்‌ பல படைத்தார்‌ தாமரையினார்‌ 
கானெடுத்து மாமயில்களாலுஞ்‌ சோலைக்‌ 
கழிப்பாலை மேய கபாலப்பனார்‌ 
வானிடத்தை யூடறுத்து வல்லைச்‌ செல்லும்‌ 
வழிவைத்தார்க்‌ கவ்வழியே போதுநாமே. 


ஆண்டுச்‌ சென்றார்‌ செய்யுங்‌ கழுமமேதென்னில்‌, 
உமிராவணமிருக்‌ தற்று கோக்கி 
யுள்ளக்‌ கிழியினுரு வெழுதி 


29 


யுயிராவணஞ்‌ செய்திட்டுன்‌ கைத்தந்தா 
ஷுணரப்‌ படுவாரோ டொட்டி வாழ்தி 
அயிராவணமேரு தானே நேறி 

யமரர்‌ நாடாளாதே அரூராண்ட 
அயிராவணமே யென்னம்‌ மானே யுன்‌ 
அருட்‌ கண்ணால்‌ நோக்காதா ரல்லாதாரே. 


திருக்குறுந்தொகை: 
அம்மானை யமுதிலமுதே யென்று 
தம்மானைத்‌ தத்துவத்‌ தடியார்‌ தொழுஞ்‌ 
செம்மான நிறம்‌ போல்வதோர்‌ சிந்தையுள்‌ 
எம்மானக்‌ கண்டு கொண்ட தென்னுள்ளமே, 


தன்னிற்‌ றன்னை யறியும்‌ தலைமகன்‌ 
தன்னிற்‌ றன்னை யறியும்‌ தலைப்படும்‌ 
தன்னிற்‌ றன்னை யறிவில னாயிடில்‌ 
தன்னிற்‌ றன்னையுஞ்‌ சார்தற்‌ கரியனே. 


திருவாசகம்‌: 
அவமாய தேவரவ கதியி லழுக்தாமே 
பவமாயங்‌ காத்தென்னை யாண்டுகொண்ட பரஞ்சோதி 
நவமாய செஞ்சுடர்‌ ஈல்குதலு நாமொழிந்து 
சிவமானவா பாடித்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 


நீக்கி முன்னெனைத்‌ தன்னொடு நிலாவகைக்‌ 
குரம்பையிற்‌ புகப்பெய்‌ து 

நோக்கி நுண்ணிய கொடியன சொர்செய்து 
அகமின்றி விளாக்கைத்துத்‌ 

தூக்கி முன்செய்த பொய்யறத்‌ துகளறுத்‌ 

தெழுதரு சடர்ச்சோத 

ஆக்கி யாண்டுதன்‌ னடியரிற்‌ கூட்டிய 

அதிசயங்‌ கண்டாமே 


கலந்து நின்னடியா ரோடன்று வாளா களித்திருந்தேன்‌ 
புலர்ந்துபோன காலங்கள்‌ புகும்‌ துநின்ற இிடர்பின்னாள்‌ 
உலர்ச்து போனேன்‌ உடையானே யுலவா வின்பச்‌ 
சுடர்காண்பான்‌ 
அலந்து போனே னருள்செய்யா யார்வங்‌ கூர 
i வடியேற்கே, 


30 


பார்பத மண்டமனத்துமாய்‌ முளைத்துப்‌ 
படர்ந்ததோர்‌ படரொளிப்‌ பரப்பே 
“சோதியாய்த்‌ தோன்று முருவமே” 
“சோதியே சுடரே குறொளி விளக்கே”, 


திருவாசகம்‌: 

ஊசலாட்டு மிவ்வுடலுயிரா யிவ்‌ 
விரு வினையறுத்‌ தென்னை 

ஓசையா லுணர்வார்க்குணர்‌ வரியவ 
னுணர்வு தந்தொளியாக்கி 

பாச மானவை பற்றறுத்‌ அயர்ந்ததன்‌ 
பரம்பெருங்‌ கருணையா 

லாசை தீர்த்தடி யாரடிக்‌ கூட்டிய 
வற்புகமறியேனே. 


திருவிசைப்பா: 
இடர்கெடுத்‌ தென்னை யாண்டுகொண்‌ டென்னுள்‌ 
இருட்பிழம்‌ பறவெறிர்‌ கெழுந்த 
சுடர்மணி விளக்கி னுள்ளொளி விளங்குந்‌ 
தூயநற்‌ சோதியுட்‌ சோதி 
யடல்விடைப்‌ பாகா வம்பலக்‌ கூத்தா 
அயனொடு மாலறி யாமைப்‌ 
படரொளி பரப்பிப்‌ பரந்துகின்‌ டுயைத்‌ 
தொண்டனேன்‌ பணியுமா பணியே. 


முழுவதுநீ யாயினுமிம்‌ மொய்குழலாண்‌ மெய்முழுதும்‌ 
பழுதெனவேறநினைந்தோராள்‌ பயில்வதுகின்‌ னொரு 
காமம்‌ 
அழுவதுகின்‌ றிறநினைந்தே ய துவன்றோ பெறும்பேறு 
செழுமலர்சூழ்‌ பொழிற்கோடைத்‌ திரைலோக்யெ 
சுந்தரனே. 
கெஞ்சிடர்‌ அகல வகம்புகும்‌ தொடுங்கு 
நிலைமையோ டிருள்கிறித்‌ தெழுந்த 
வெஞ்சுடர்‌ சுடர்வ போன்றொனி அளும்பும்‌ 
: விரிசடை யடிகடங்‌ கோயில்‌ 
அஞ்சுடர்ப்புரிசை யாழிகுழ்வட்டத்‌ 
தகம்படி மணிநிரை பரந்த 


ச 


செஞ்சுடர்‌ அரும்பும்‌ பெரும்பற்றப்‌ புலியூர்த்‌ 
திருவளர்‌ திருச்சிற்றம்பலமே. 
மங்குல்ளும்‌ போதின்‌ ஒழிவற நிறைந்‌ து 
வஞ்சகர்‌ நெஞ்சகத்‌ தொளிப்பார்‌ 
அங்கழற்சுடரா மவற்கிள வேன 
லலர்கதி ரனையவாழியரோ 
பொங்கெழில்‌ திரும றளிபொசி வனப்பிழம்‌ 
புனல்‌ துளும்‌ பவிர்சடை மொழுப்பர்‌ 
எங்களுக்‌ கினியர்‌ இஞ்சிகசூம்‌ தஞ்சை 
இராச ராசேச்‌ சரத்திவற்கே 
பெரியபுராணம்‌: 


நாணனுமன்பு முன்புகளிர்வரை ஏறத்தாமும்‌ 
பேணுதத்‌ துவங்க ளென்னும்‌ பெருகுசோ பானமேறி 
யாணையாஞ்‌ சிவத்தைச்‌ சார அணைபவர்‌ போல வையர்‌ 
நீணிலை மலையேயேறி நேர்படச்‌ செல்லும்‌ போதில்‌ 


ஐந்துமாறடக்கி யுள்ளா ரரும்பெருஞ்‌ சோதியாலு 

மெக்தையார்‌ திருக்காளத்தி மலையினிலி ரவொன்‌ றில்லை. 
திருமந்திரம்‌: 

பன்னா வொளியது பராண்டத்‌ தப்புறம்‌ 

என்னாயகனா ரிசைந்தங்‌ இருந்திட 

முன்னா வொளியா யுரைசெய்யா மந்திரம்‌ 

சொன்னார்‌ கழலினை குடினெறேனே. 

இருந்தார்‌ சிவன்செயல்‌ யாவையு நோக்கி 

யிருந்தார்‌ சிவமாகி யெங்கும்‌ தாமாக 

இருக்தார்‌ முற்காலத்‌ தியல்பைக்‌ குறித்து 

இருக்கா ரறிவு வந்தெய்திய சோம்பே. 

சோம்பரிருப்ப து சுத்த வெளியிலே 

சோம்பரிருப்பது சுத்தவொளியிலே 

சோம்பருணர்வு சுருதி முடிந்திடஞ்‌ 

சோம்பர்‌ கண்டார்‌ சுகத்தின்‌ பக்கட்டுக்கமே 

நானென்றும்‌ தானென்று மிரண்டென்‌ திருந்தேன்‌ 

நானென்று ஞான முதல்வனு காடி நான்‌ 

நானென்றும்‌ தானென்று கானுமறிந்தபின்‌ 

நீயன்‌ றி நானை நினைவொழிந்தேனே 


82 


தேவிகாலோத்திரம்‌:-- 
வானம்‌ போல வடி.விலதா யெங்கு 
மானதாகத்‌ தியானஞ்‌ செய்யாவிடிற்‌ 
கானம்‌ தன்னிலுலண்டெனக்‌ கட்டுப்பட்‌ 
டீனமான பிறப்பிறப்‌ பெய்‌ துமே 


திருவுந்தியார்‌: 
அண்டமுதலாய னை த்தையு முட்கொண்டு 
கொண்டத்தைக்‌ கொள்ளாதே யுந்தீபற 
குறைவற்று நின்றதென்றுந்தீபற. 
இருக்களித்றுப்படியார்‌;-- 
தன்னைப்‌ பெறுவதன்மேற்‌ பேறில்லை யென்றுக்தான்‌ 
தன்னைத்தான்‌ பெற்றவன்றான்‌ யாரென்னில்‌-கன்னாலே 
யெல்லாக்கதன்‌ னுட்கொண்டு கொண்டதனைக்‌ கொள்‌ 
ராதே 
எல்லாமாய்‌ நிற்கு மிவன்‌. 
எத்தனையோ தத்துவங்களெவ்வவ கோட்பாடுடைய 
தத்தனையுஞ்‌ சென்றங்களவாதே--சித்தமெனும்‌ 
தூதுதனைப்‌ போகவிடிற்‌ நூக்கற்ற சோதிதனிற்‌ 
பாதிதனைக்‌ கும்பிடலாம்‌ பார்‌ 
சிவஞானசித்தியார்‌: 
இச்மிலை தானில்லையேல்‌ எல்லாம்‌ ஈ௫ 
னிடத்தினிலும்‌ ஈசனெல்லா விடத்தினிலு கின்ற 
வன்னிலையை யறிந்து அந்தக்‌ கரணங்களடக்‌இ 
யறிவதொரு குறி குருவினருளினால்‌ அறிந்து 
மன்னு சீவன்றனை யடைந்து நின்‌ றவன்‌ றனாலே 
மருவு பசு கரணங்கள்‌ சிவகரணமாகத்‌ 
ஆன்னியசாக்கிரமதனில்‌ அரியாதி தர்‌ 
தோன்ற முயல்‌ சிவா நுபவஞ்‌ சுவாதுபூதிகமாம்‌ 
சிவப்பிரகாசம்‌: 
விளம்பிய வகையினிட்டை மேவிடலரிதேன்‌ முன்ன 
மளந்தறி வளித்த வற்றினளவு மற்றவற்றினாலே 
யுளங்கொளும்‌ தனையுமுள்ள படியுமுற்றுணர்க்து 
ன்‌ செவ்வே 
தளர்ச்திடா துவப்ப மற்றத்‌ தன்மையதாகும்‌ தானே 


288 


திருவருட்பயன்‌: 
“ஓங்குணர்வினுள்ளடங்கி யுள்ளத்திலின்‌ பொடுங்கத்‌ 
தூங்குவர்‌ மற்றேதுண்டு சொல்‌” 


கெஞ்சு விடு தூது; 
“விந்து நாதங்‌ கடந்து சுத்த வெறுவெளியில்‌ 
அந்தமிலாப்‌ பாழடங்கத்‌ தேக்கியே-முந்திவரும்‌ 
அவ்வறிவுக்‌ கப்பாலுஞ்‌ சென்றகண்ட முள்ளடக்கிச்‌ 
செவ்வறிவேயாகித்‌ திகைப்பொ.ழிந்தங்‌--கெவ்வறிவுக்‌ 
தானாய வீடருளித்‌ தன்னிற்‌ பிரிவிலா 
ஊனாகி யெவ்வுயிர்க்கு முட்புகுக்‌.து--மேனியிலா 
அஞ்சவத்தையுங்‌ கடந்தங்‌ கரயபெரும்‌ பேரொளியே 
கஞ்சமெனச்‌ சென்று'' என்றும்‌, “குன்றா 
விளக்காய்‌ நிறைந்த விண்சுடரான்‌ விண்மேற்‌ 
அளக்காமனின்ற பெருஞ்சோதி” என்றும்‌ 
“வெறுவெளியாய்ப்‌ பாழாய்‌ வெறும்பாழுக்கப்பால்‌ 
உறு பொருளாய்‌ நின்ற வொருவன்‌” என்றும்‌ 


இருபா இருபல்‌து:- 
“குரக்கு மனத்துக்‌ கொடியேன்‌ பரக்கும்‌ 
பரப்பைக்‌ குவித்து நிறுத்திப்‌ பிடித்திட்‌ 
டிருள்வெளியாக்கு மருளினை யறுத்து 
வந்து புகுதலுஞ்‌ சென்று நீங்கலும்‌ 
இன்றி யொன்றாய்‌ மின்றவம்‌ நிலையில்‌ 
ஒன்று காம லிரண்டா காமல்‌ 
ஒன்று மிரண்டு மின்றா காமல்‌ 
தன்னது பெருமை தாக்கானாயினு 
மென்னது பெருமை யெல்லாமெய்தித்‌ 
தன்னை யெனக்குத்‌ தருவதை யன்றியு 
மென்னையுமெனக்குத்‌ தந்‌ து தன்ன த! 
பேராநந்தப்‌ பெருங்டலதனுள்‌ 
ஆரா வின்பமளித்துத்திரா 
உள்ளும்‌ புறம்பும்‌ ஓழிவின்‌ றி நின்ற 
வள்ளன்மை காட்டி மலரடி யருளிய 
மன்னன்‌?” 


9 


34 


பண்டார சாத்திர ம்‌:-- 
தகாரியம்‌, 
“சோதியாய்‌ நில்லா யேற்றுக்‌ நெறிபோகாதறிதியே.” 
சிற்றம்பல நாலடியார்‌: 
“ஏல்லா மிறந்த வறிவாகி நின்றிடு மிச்சைத்‌ தொழில்‌ 
புல்லாமற்‌ புல்கிடும்‌ பூரணவின்பமப்‌ பூரணமே 
நில்லா நிலைமை சுகா தீத வுண்மைகிகமுமப்பால்‌ 
செல்லார்‌ பொழிற்செண்பைச்‌ சிற்றம்‌ பலவர்‌ 
திருவுருவே” 
“அன்றிலே வின்ப வகண்ட பரிபூரணத்தில்‌ 
ஒன்றிலே யென்னை யொளித்தவரார்‌-சென்றுமதித்‌ 
தேவாகுங்‌ கா.நிநகர்ச்‌ சிற்றம்பல நாடி 
காவாமற்‌ காத்தருள்வோன்‌ காண்‌”. 


“சுருக்கம்‌ விரித்தலறச்‌ சோதி நிறைவிற்‌ 
பெருக்க விழித்தாலலது பேரின்பங்‌ கூடுமோ”, 


“'இந்தாணிரையத்‌ இருந்த அயர்‌ இர 
உன்னா லொளியி லொழிப்பதினியெக்காலம்‌.” 


“துூக்கற்ற சோதியினுள்ளே சொல்லற நின்றுசுகித்தே 
நீக்கற்றிருப்பதெந்காளே நித்தத்திருப்பதெந்காளே”. 


“* அண்டங்‌ கடந்த அருளுருவைப்‌ பாருங்கோள்‌ 
தொண்டர்‌ புடைசூழ்ந்த சோதிதனைப்‌ பாருங்கோள்‌” 


சவானுபோக விளக்கம்‌: 


“மோனந்தாதித முடிவிலே பூரணமாய்‌ 
ஆனந்தா திதவொளி யாய்நிறைந்து--தானந்த 
கற்பனையின்‌ றின்றிக்‌ கரைஈ்ததுவாய்‌ நிற்பதுவே 
தற்சொரூபா னந்தனடி தான்‌” 


சும்மாவிருக்குஞ்‌ சுகாதித ரல்லவோ 
அம்மான்‌ றிருவடிக்‌ ழோகுவார்‌-அம்மா கேள்‌ 
முப்பாமும்‌ பாழாய்‌ முடியடியிலாப்பாழிற்‌ 
கற்பூர தீபமெனக்‌ காண்‌ 

இன்னுமிவ்வாறு சுருதிகளனந்தமுள்ளன. 


98 
ஈண்டு விரிக்கிற்‌ பெருகும்‌. 


இச்சருதிகட்‌ கெல்லாமநுபவமுடைய தேதேசிகரை 
யடைந்து தாற்பரியம்‌ உணர்ந்தாற்கு ஞானகிலையிலுறை அ 
நிற்றற்கும்‌ சிவாநுபோகப்‌ பெருஞ்செல்வ முற்றும்‌ தன 
தாய்க்‌ கொண்டனுபவித்தற்கும்‌ இடையூறின்றி யெளிதில்‌ 
கைகூடும்‌. இவ்வாறன்றி டஇச்சுருதிகட்குக்‌ தற்போதத்தால்‌ 
பயனுணர்க்து கோடற்கும்‌ அவ்வாறே ஞானசாதகத்தைப்‌ 
புரிதற்கும்‌ முயற்சிப்பார்க்கு நிட்பிரயோசனமின்றிப்‌ பயன்‌ 
பெறவரிதாம்‌. ்‌ 
திருக்களிற்றுப்படியார்‌:- 

“சரத்திரத்தை யோதினர்க்குச்‌ சற்குருவின்‌ றன்வசன 

மாத்திரத்தை வாய்க்குநலம்‌ வந்துறுமோ-ஆர்த்தகடற்‌ 


றண்ணீர்‌ குடித்தவற்குத்‌ தாகம்‌ தணிக்திடுமோ 
தெண்ணீர்மை யாயி தனைச்‌ செப்பு” 
கந்தர்‌ அலங்காரம்‌:-- 
ஒளியை விளைந்த உயர்‌ ஞான பூதரத்‌ துச்சியின்மேல்‌ 
அளிய விளைந்த தோரானக்தத்‌ தேனை யனாதியிலே 
வெளியை விளைக்க வெறும்பாமை வெட்ட வெறுந்‌ 
கனியைத்‌ 
தெளிய விளம்பியவா முகமாறுடைத்‌ தேசிகனே. 
கந்தர்‌ அலங்காரம்‌: 
போக்கும்வரவும்‌ இரவும்‌ பகலும்‌ புறம்புமுள்ளும்‌ 
வாக்கும்‌ வடிவு முடிவுமில்லா தொன்று வந்துவந்து 
தாக்கு மனோலயக்தானே தருமெனைத்‌ தன்வசத்தே 
ஆக்கு மறுமுகவா சொல்லொணாதிந்த ஆனந்தமே. 


வரகுணராமபாண்டியன்‌ மனைவி: 


ஆக்கையெனும்‌ புழுக்குரம்பை அணைந்தணையாப்‌ 
பொருளை 
யகோசரமாம்‌ பரவெளிக்குமப்‌ பாலாமறிவை 


நீக்கமற மயிர்‌ நுளைக்கு மிடையரு தெங்கு 

நிறைந்து நின்ற பேரொளியை நினைவிலெழுஞ்‌ சுடரைப்‌ 
பாக்கியங்கள்‌ பழுத்தனந்தந்‌ தவக்குறைகண்‌ முடித்த 
பழவடியார்க்‌ கருள்புரியும்‌ பசும்‌ துணர்க்‌ கற்பகத்தை 


96 


வாக்கு மனவிகற்பத்தினளவு படாவொன்மை்‌ 
மாசற்ற வெறு வெளியை மனவெளியில்‌ அடைப்பாம்‌ 


'“'இறியவர்‌ மணற்சோறுண்டு தேக்கிடல்‌ போற்‌ 
தேர்ந்து நூற்றெளிந்த மாத்திரத்தின்‌ 
அறிதரிற்‌ சிவமும்‌ விடயமாமெனநீத்‌ 

தகத்திரு எருது வைத்தந்தோ 

உறுமகம்‌ பிரமமென வுரைத்திறுமாம்‌ 
நுறைதலோ ஞானமஞ்ஞானம்‌ 

அறவினையுறுது மாயுமோ வாயாற்‌ 
சுடரெனினிருடுமிக்திடுமோ”. 


“சற்குரு வருளாலைய முந்திரிபும்‌ 

தானற மறைமுடி வுணர்ந்த 

பிற்‌ குருபரன்‌ மாண்முற்‌ சரண்புகுந்த 
பெரியவரினமரீ இருந்தொண்‌ 
சொற்களினரிய பொருடெரிந்த வணம்‌ 
தொலைத்‌ தொரு சிறிது நாட்பின்னர்‌ 
கற்குதலாதி யனைத்து நீத்தென்றும்‌ 
ஞான சாதகத்‌ தினுட்‌ கழிப்பான்‌”. 

பகர் தரு தொழில்களனைத்‌.துமோர்‌ சிறிது 
பண்ண வேண்டுவ பணிவிடுத்துப்‌ 
புகலுரையடக்கித்‌ தனியிடத்‌ திருந்து 
போற்றி செய்தருட்‌ குருபதம்பின்‌ 

மிக முயன்றி தையம்‌ வருத்த மெய்தாமன்‌ 
மெலிந்து கை விடுதல்‌ செய்யாமல்‌ 
அகமுகமாக்கி மனத்தை நாடொறுமோர்‌ 
ஐம்புலனொழித்தசைவறுப்பான்‌. 


முற்றும்‌. 
திருச்சிற்றம்பலம்‌, 
தேசிகன்‌ திருவடி வாழ்க 


37 


காரிய கேவலமாவது நித்தியம்‌ கருவிகணீங்கி நித்திரை 
கொள்ளுதல்‌. காரண சகலமாவது அனாதி கேவலத்திலே 
யழுந்திக்‌ கடந்த ஆன்மா மாயா கருவிகளினாலே கேவலம்‌ 
நீங்கிச்‌ சக துக்கங்களையறிதல்‌. காரிய சகலமாவ து நித்தியம்‌ 
கேவலப்பட்ட ஆன்மா மாயா கருவிகளினாலே மறைப்பு 
நீங்கிச்‌ சத்தாதி விடயங்களை அறிதல்‌. 


நிர்வாண தீட்சை இரண்டு விதமாயிருக்கும்‌. 
அஃதெப்படி யென்னில்‌ அசத்திய நிர்வாண மென்றும்‌ 
சத்திய நிர்வாணமென்றுமாம்‌. அவற்றுள்‌ அசத்திய 
நிர்வாணமாவது சீடனுக்‌ கறிவித்தால்‌ அறியுந்‌ தன்மை 
யிலாத படியினாலே ஆறத்துவாவையும்‌ அறிவியாமல்‌ 
தீட்சையிலே அவற்றை நீக்குதல்‌. சத்திய நிர்வாணமாவது 
அறிவித்‌ தால்‌ அறியும்‌ தன்மையுடைய சீடனுக்கு ஆறத்து 
வாவையும்‌ அறிவித்து அவற்றை நீக்குதல்‌. சிவனுடைய 
வியாபகத்திலே சிவசத்தி வியாப்பியம்‌. சிவசத்தியிலே ஆன்‌ 
மாவும்‌ மலமும்‌ வியாப்பியம்‌. ஆன்மாவிலே ஆன்ம சிற்சத்தி 
வியாப்பியம்‌. மலத்திலே மலச்சத்தி வியாப்பியம்‌, 
ஆன்ம போதத்திலே மாயை வியாப்பியம்‌. மாயா காரியத்‌ 
திலே கர்மம்‌ வியாப்பியம்‌. கர்மத்திலே கர்ம காரியம்‌ 
வியாப்பியம்‌. ஆன்மாவுக்குப்‌ புசிப்பாவது சிவானந்தத்தை 
யனுபவித்தல்‌. சிவனுக்குப்‌ புசிப்பாவது ஞானவான்‌ 
களுடைய பிராரப்தம்‌. 


சிற்றுரையும்‌ பேருரையுஞ்‌ சிவஞான போதமெனுச்‌ 
தெய்வ நூற்குக்‌ 

கற்றவர்கள்‌ களிகூரக்‌ கருணேயினாற்‌ செய்தளித்தான்‌ 
கலைகடேர்ந்து 

முற்றுணர்வு முதலியவற்றாற்‌ சிவனே யென்றறிஞர்‌ 
மொழிந்து போற்ற 

ஈற்றுறைசைப்‌ பதிமருவுஞ்‌ சிவஞானயோகியெனு 
காமத்தோனே 


திருச்சிற்றம்பலம்‌ 


டே 
சைவ சித்தாந்த உரைநடை 


மறதியைத்‌ தருவது ஆணவ மலம்‌, இந்த ஆணவ மலம்‌ 
இருவினை ஒப்பு வந்ததிதிவர்‌ சத்திநிபாதம்‌ வரது ஞானா 
சாரியனருட்‌ பார்வை உண்டானால்‌ நீங்கும்‌. நீங்கினால்‌ 
பகலிருட்டுப்‌ போல அழியாமல்‌ நிற்கும்‌. ஆகையால்‌ பஞ்‌ 
சாக்கரத்தில்‌ ஆணவ மலத்துக்கு மகாரம்‌ வைத்தது. 
மறதியென்பதம்குத்‌ தலை எழுத்து மாத்திரம்‌ வைத்தது. 
சுத்த மாயா காரியமாகிற சொல்லும்‌ சுத்த தத்துவம்‌ 
ஐந்தும்‌ அசுத்த மாயா காரியமாகிய முப்பத்தொரு தத்துவ 
மாகிய அருபப்‌ பொருளும்‌ தண்ணீரின்‌ சன்னிதானத்தில்‌ 
உண்டாகிய நுரை தண்ணீரில்‌ ஓடுங்கா த போல இரண்டு 
மாயையின்‌ சன்னிதானத்தின்‌ அறுபது தத்துவமாகிய 
பிண்டமும்‌ இருநாற்றிருபக்துகாலு புவனமும்‌ தூலசத்தப்‌ 
பரிசரூபரச (சப்த, ஸ்பரிச, ரூப, 7௪, கந்தம்‌) கெந்தமாய்த்‌ 
தோன்றி மீண்டு காரணத்தில்‌ ஓடுங்காமல்‌ சங்காரப்படுகிற 
தூலப்‌ பொருளுமாய்‌ இப்படிப்‌ பிரபஞ்சமென்று உண்டா 
கிய இரண்டு மாயா காரியமும்‌ நீங்கிய காலத்துத்‌ இருவருள்‌ 
மேலீட்டால்‌ பகல்‌ விளக்குப்‌ போல அழியாமல்‌ நிற்கும்‌. 
சீவன்முத்தி பரமுத்தியில்‌ பலவடிவு காட்டாமல்‌ குண குணி 
யாகிய காரண மாயையில்‌ சத்தி வடிவாய்‌ நிற்கும்‌ அந்தத்‌ 
தொழிலும்‌ மாயையாம்‌ என்றால்‌ அந்தத்‌ தொழிலின்ன 
தொழில்‌ இன்ன புண்ணியம்‌, இன்ன தொழில்‌ இன்ன 
பாவம்‌ என்று இடுகுறிப்பேர்‌ சங்கற்பித்தது போல நிருமலர்‌ 
சங்கற்ப மாயிறாக்கும்‌. இந்தச்‌ சங்கற்பம்‌ சிவகருமோத்திர 
மான நூலாய்‌ இருக்கும்‌. இந்தக்‌ கன்மமலம்‌ நீங்கிடும்‌ காலம்‌ 
முன்னும்‌ முதலில்லைப்‌ பின்னு மழிவில்லை. மாயா காரிய 
முண்டா தற்குச்‌ சங்கற்ப காரணமாய்‌ நின்றழிந்து போம்‌. 
யெத்தான்மாக்களுக்குச்‌ சங்கற்பமல மாய்‌ அறியாமையால்‌ 
வந்தேறுகையால்‌ அழியாமல்‌ நிற்கும்‌ திரோக மலமானது 
மறைப்பித்துப்‌ புசிக்கின்ற தாயிருக்கு மறப்பித்து ...... 
தலாயது பஞ்ச விடையம்‌ பின்னும்‌ பின்னுமிதமாய்த்‌ 
தோன்றுதல்‌ அப்படியிதமாய்த்‌ தோன்றப்‌ பண்ணுவது 
பாவபுண்ணியம்‌ புசிப்பித்துத்‌ துலைத்தற்‌ பொருட்டு. இந்த 
மலஞ்செடமோ சித்தோ வென்னில்‌ அத்தாயிருக்கும்‌. 
அறுவுஞ்‌ சிவசத்தியாகிய சத்தியாயிருக்கும்‌. அதுவும்‌ மலமா 
யிருப்பது ஏதுஎன்னின்‌ இருவினை ஒப்பு வருமளவுக்கும்‌ 


59 


பரிகாரி சிரங்குக்குச்‌ சத்திர மிடுகிற கோபம்‌ போலவும்‌, 
பிராமணனாயத்‌ துறையிலேயிருக்தால்‌ ஆயக்காரனென்பது 
போல மலமானது, இது நீங்கும்‌ காலம்‌ பரிகாரி சிரங்கு 
குணமானால்‌ சத்திரக்கத்தியின்‌ தொழில்‌ விட்டு குலாவி 
யிருத்தல்‌ போல மறப்பை விட்டுத்‌ திருவருளாய்‌ நிற்றல்‌ 
பெத்தான்மாக்களை மறைப்பித்து நிற்கையால்‌ அழியாமல்‌ 
நிற்குமிந்த நாலு மலத்தாலும்‌ ஆன்மாவுக்கு நானென்று 
தோற்றுவிக்கையால்‌ பஞ்சாக்கரத்தில்‌ ஈகாரமென்று முத 
லெழுத்து வைக்கப்பட்டது. ஆன்மாவாவது அறிவித்தா 
லறிகிற அறிவாயிருக்மும்‌. அதுதானும்‌ தகோன்றாமல்‌ 
பெத்த காலத்தில்‌ சரீரமாயிருக்கும்‌. இருவினை ஓப்பு 
வந்தால்‌ ஞானாசாரியனை அடைந்து திரிபதார்த்தங்களை 
விசாரித்துச்‌ சாதகம்‌ பண்ணிச்‌ சிவமாயிருப்பது. சிவமா 
யிருக்கும்போது ஒன்றாயிருக்குமோ  இரண்டாயிருக்‌ 
குமோ வென்னில்‌ காக்கு இந்திரியமும்‌ ரசமும்‌, வாயுவும்‌ 
ஆகாயமும்‌, கண்ணொளியும்‌ சூரியனொளியும்‌ இந்த சான்று 
கிட்டார்தமும்‌ போல இரண்டற நிற்பது ஆகையால்‌ நித்திய 
மாய்‌ இருக்கும்‌, எவருக்குச்‌ சிவத்தையும்‌ சத்தியையும்‌ 
கீழுள்ள பஞ்ச மலங்களையும்‌ ஆராய்ந்து வினாவுகிற முத 
லாகையால்‌ பஞ்சாக்கரத்தில்‌ யா்‌ வென்கிற வினாவெழுத்‌ 
தாய்‌ முதல்‌ எழுத்தாய்‌ வைக்கப்பட்டது. அருளாவ து 
நிருமலருடைய குண மாயிருக்கும்‌ குணம்‌. எப்படி யென்னில்‌ 
சூரியனுக்‌ கொளிபோலிருப்பது. இந்த அருளிக்த உயிருக்கு 
நாம்‌ கிருபை வைத்தோம்‌ என்றிரங்கிக்‌ கீழுள்ள பஞ்சமலங்‌ 
களில்‌ போகாமல்‌ வாவென்று அமைக்துத்‌ தன்னுள்‌ அடக்‌ 
இச்‌ சிவமாகிய இன்பத்தில்‌ சேர்க்கையால்‌ பஞ்சாக்கரத்தில்‌ 
வாவென்கிற முதலெழுத்து வைக்கப்பட்டது. இந்த அரு 
ஞக்குக்‌ குணியாகிய சிவமான து ஒளிக்கு முதலாகிய சூரியன்‌ 
போலப்‌ பேரின்பமாயிருப்பது. இந்தப்‌ பேரின்பத்துக்கு 
இலக்கணம்‌ எப்படியிருக்குமென்னில்‌ 
திருக்களிற்றுப்படியார்‌.-- 

“ஒன்றுங்‌ குறியே குறியாத லால்‌ அதனுக்‌ 

கொன்‌ றுங்‌ குறியொன்‌ றிலாமையினால்‌--ஓன்றோ 

டுவமிக்க லாவ.தவும்‌ தானில்லை யொவ்வாத 

தவமிக்கா ரே இதற்குச்‌ சான்று” 
என்றபடியே மாதாக்கள்‌ கண்ட காட்சியே இலக்கணமிது 


40 


முப்பாமுக்கப்பாற்பட்ட பேரின்ப சொரூபமான படியினாலே 
சகலத்துக்கும்‌ சிவம்‌ முதன்மையானதனாலே அந்தச்‌ சிவம்‌ 
சீழுள்ள காலெழுத்துப்‌ பொருளையும்‌ தனக்குள்ளே அடக்கிக்‌ 
கொண்டு நிற்கிறபடியினாலே பஞ்சாக்கரத்தில்‌ சிகாரம்‌ 
முதலெழுத்தாக வைக்கப்பட்டது. இந்த எட்டு முதலுள்‌ 
திரோதமும்‌ அருளும்‌ சிவத்தினடங்கிச்‌ சிவமொரு முதலாக 
வைக்கப்பட்டதால்‌ ஆறும்‌ அனாதி யென்றறியவும்‌. 
இதற்குப்‌ பாந்த மெப்படி யென்றால்‌ ஆன்மாவுக்கு அனாதி 
ஆணவ மலமாகிய மறதிமலட்‌ தீர்ப்பதற்கு அனாதிசுத்த 
மாயையின்‌ காரியமாகிய சொல்லும்‌ அனாதி அசுத்த மாயை 
யின்‌ காரியமாகிய பொருளுமிந்த இரண்டாகிய சொல்லினும்‌ 
பொருளினுமிவனை இருத்தியபடியால்‌ ஆகாமியம்‌ ஏறிப்‌ 
பாவ புண்ணியமுண்டாயிற்று, அந்தப்‌ பாவ புண்ணியம்‌ 
தீர்ப்பதற்குத்‌ திரோக மலமுண்டாயிற்று. அந்தத்‌ திரோ 
தம்‌ அருளாயிற்று. அந்த அருள்‌ உயிரைப்‌ பேரின்பமாக்கி 
இரண்டறப்‌ பண்ணிற்று என்று அறியவும்‌. 


8 


தசகாரியத்திலே சாலோக சாமீப சாரூபமென்பதில்லை, 
அந்தத்‌ தசகாரியத்தைப்‌ பதி பசுபாச இலட்சணம்‌ என்றறிய 
வும்‌. சாலோக சாமீப சாரூபமாவ து விபூதி உருத்திராட்சம்‌ 
சகளச்‌ சிவனாகக்‌ கொண்டால்‌ அந்தச்‌ சகளச்‌ சிவனிருக்கும்‌ 
பட்டணத்திலே இவனை வைப்பது. சாமீபமாவது சிவலிங்‌ 
கத்தைச்‌ சகளச்‌ சிவனாக உறுதியாய்க்‌ கொண்டால்‌ அவனை 
அந்தச்‌ சகளச்‌ சிவனிடத்தண்டையின்‌ வைத்துக்கொள்‌ 
வது. சாரூபமாவது இடை பிங்கலையால்‌ செல்லும்‌ 
பிராண வாயுவைச்‌ சுழி முனையில்‌ சலிப்பற நிறுத்தி 
ஆறாதாரத்தில்‌ இருக்கும்‌ மூர்த்திகளைத்‌ தரிசனம்‌ பண்ணி, 
அதற்கு மேலாகிய சந்திரமண்டலமாகிய பிரமரந்திரத்தில்‌ 
சோதி ஒளியைத்‌ தரிசனம்‌ பண்ணினால்‌ அந்தச்‌ சகளச்‌ 
சிவன்‌ தம்முடைய சொரூபத்தைக்‌ கொடுத்துச்‌ சர்வ 
சங்கார காலமட்டும்‌ தம்‌ அண்டையிலே வைப்ப து. 

அழகிய சிற்றம்பல சுவாமி திருவடி வாழ்க, 


சரீர முதன்மையோ? ஆன்மா முதன்மையோ? வென்‌ 
னின்‌ ஒருவன்‌ தரித்திரத்தில்‌ ஒருவனை யாசிக்க அவனொரு 


41 


கோட்டை நெல்‌ கெர்டுத்தான்‌. அந்த ஒரு கோட்டை 
செல்லையும்‌ ஒருமித்து எடுத்துப்போக வேண்டுமென்று 
ஆன்மா நினைக்கும்‌. ஓர்‌ கலம்‌ நெல்லை சுமக்கும்‌ தன்னுடைய 
சரீரம்‌ அஞ்சு மரக்கால்‌ நெல்லே சுமக்கும்‌ ஆன்மா நினைத்த 
படி ஒருமித்து எடுத்துக்கொண்டு போகமாட்டாது. சரீரம்‌ 
சுமக்கிறது அஞ்சு மரக்கால்‌ நெல்‌ மாத்திரம்‌ சுமந்து 
கொண்டு போகிறபடியினாலே சரீரமே முதன்மையானது 
போல பெத்தத்திலே சிவன்‌ முதல்வனோ ஆன்மா முதல்‌ 
வனோ? ஆன்மாவைத்‌ திரோபிக்கிற தெப்படியென்னில்‌ திரு 
வருளைக்கொண்டு ஆன்மாவினுடைய அறிவு தொழில்களை 
மலச்செயல்களால்‌ மறைப்பித்து அவரவர்‌ கன்மங்களை நிறுத்‌ 
தலே திரோபவித்தலாம்‌ சுருதி, குருவாக்கு, சுவாநுபவம்‌ 
மூன்றில்‌ சுருதியிலே பொய்யாகவும்‌ மெய்யாகவும்‌ செல்லு 
கையால்‌ கூடாது... .. க்கு கிரியைத்‌ தொழிலினின்ற சீடனை 
சரியைத்‌ தொழிலினிறுத்தப்படாதாகையரல்‌ இதுவும்‌ 
கூடாதாகையால்‌ சிவாநுபவமே முதன்மை. சுருதியும்‌ குரு 
வாக்கும்‌ சிவானுபவனத்‌ அதுக்குக்‌ கருவியாகிய சகாயமென்று 
அறிக. உயிர்க்கு வியாதி மலம்‌; மருந்து, தீட்சை, பத்தியம்‌ 
அதற்கேற்ற அனுட்டிப்பேயாம்‌. பரிகாரி ஞானாசாரியனாம்‌. 
ஆன்மாஆணவ மலமா..... ... லேயிருந்து எண்பத்‌ துகான்கு 
நூறாயிரம்‌ யோனி பேதங்களாகிய மார்க்கத்திலே புறப்‌ 
பட்டுப்‌ புண்ணிய பாவங்களினாலுண்டான சுகதுக்கமாகிய 
கட்டமுதைச்‌ புசித்துச்‌ சிவஞானமாகயெ ஊரிலே இளைப்‌ 
பாறிச்‌ சவானுபவமாகெ பொசிப்புப்‌ புசித்துக்‌ கொண்டு 
சுகமாயிருப்பன்‌, அது எப்படியெனில்‌ ஓரூரிலேயிருற்று 
வழிப்புறப்பட்டுஅங்கங்கே தங்கியிருந்து காசிக்குப்‌ போய்க்‌ 
கங்கையிலே தீர்த்தமாடி சுகமே இருந்தது போலேயாம்‌. 
சர்வ ஆன்மாவுக்கும்‌ மோட்சத்திலேசிவாநுபவம்‌ ஒருபடித்‌ 
தல்லாமல்‌ பலபேதமாயிருக்கும்‌. ௮௮. .எப்படியென்னில்‌ 
சமுத்திரத்‌ அக்குளனே நாழி, உழக்கு, மரக்கால்‌, தோண்டி, 
பானை, தாழி, தனித்தனியே நிறைந்தது, அந்த நிறைவுகள்‌ 
அதற்கதற்குப்‌ பேதமாய்‌ நின்றது போல வென்றறிக. 


ஒருவன்‌ பயிரிட்டு ஆயிரம்‌ கோட்டை நெல்லுக்‌ கண்ட 
பின்பு களஞ்சியத்தில்‌ அஞ்ஞூறு கோட்டை கட்டி, 
முந்நூறு கோட்டை சோறு உண்கிறததுக்குக்‌ கட்டி இரு 
நூறு கோட்டை வயலிலே விதையாக விதைத்தும்‌ இருத்‌ 
6 ்‌ 


48 


கையிலே களஞ்சியக்கிடை திய்ப்பட்டுப்‌ போயிற்று, 
உண்ண வைத்த நெல்‌ உண்டு, சிலவழிந்து போயிற்று, 
விதைத்தது இஞ்சு போயிற்று. இது போல ஆன்மாவுக்குப்‌ 
பக்குவம்‌ வந்த காலத்துச்‌ சஞ்சித கன்மமெல்லாம்‌ ஞானா 
சாரியன்‌ திருகோக்கத்தால்‌ வெந்து பிராரத்துவ மெடுத்த 
சரீரத்துக்குப்‌ புசித்துத்‌ துலைந்தது. ஆகாமியமானது சிவ 
ஞானத்தாலே மேலைக்கு வாராமல்‌ நீங்கப்‌ பேரயிற்று. 
இப்படி இம்மூன்றும்‌ நீங்கின முறைமை அறிக, உட்‌ 
பொருள்‌, உள்ளில்‌ பொருள்‌, இல்பொருள்‌, மெய்ப்‌ 
பொருள்‌ 5. அழி பொருள்‌ 4, பொய்ப்பொருள்‌ பல. பாச 
ஞானம்‌ ஆணவ மல நீங்குமட்டும்‌. பசுஞானம்‌ நின்மல 
அரிய மட்டும்‌, பதிஞானம்‌ நின்மல துரிய மட்டும்‌, 


அறிவுபதி. அறிவித்தால்‌ அறிவதான்மா. அறிவித்தாலு 
மறியா து ஆணவமலமாயறிவும்‌ அறியாமையுமாம்‌, கர 
மந்தனு நின்றபடி ஆன்மா ஆணவ மலமாய்‌ நின்றபோது, 
அறிவற்று மலமாய்ச்‌ சவத்தை அறிவித்தாலு மறியான்‌ 
ஆன்மாவைச்‌ சிவமா வரித்தபோது சிவமல்ல தொன்றையு 
மறியான்‌. ஆன்மாவை மலமாவரித்தபோது, அறிவித்தாலு 
மறியானென்பதற்கு உதாரணம்‌. “அ றிவிக்கவன்‌ றி” 
என்றும்‌, ஒன்றதாய்‌ அனேகசத்தி என்றும்‌ அன்னிய 
மானவை யுணர்த்தி முயன்றும்‌ பன்மொழிகளென்று 
ணரும்‌, பெத்தமே அறிவாய்த்‌ தன்னை, வினையைத்‌ தலைவனை 
யறிவித்தாலுமறிவு செல்லாமையைப்‌ பண்ணிக்‌ கொண்டு 
நிற்கும்‌. மலச்செயல்‌ மலம்‌ நீங்கச்‌ சுத்தமானவிடத்து 
அறிவித்தாலறிந்து வருகிறதற்குக்‌ காரணம்‌ மாயை, 
மாமாயை என்றும்‌, சிவமாய்‌ நிற்பதற்குக்‌ காரணம்‌ அறு 
வென்னும்‌ ஒன்றென்றும்‌, பரஞானத்தால்‌ பரத்தை 
என்றும்‌ இந்த...... சிவத்தை யொழுங்கிலே யாசாரியர்‌ 
திருவாக்குக்‌ கேள்வியாலே யறியவும்‌, இது வரும்படிக்கு 
பாயம்‌, சாலோகத்துக்கு உபாயம்‌, தாதமார்க்கமென்றும்‌, 
சாமீபத்துக்குபாயம்‌ புத்திரமார்க்க மென்றும்‌ சாரூபத்துக்‌ 
குபாயம்‌ சகமார்க்க மென்றும்‌, சாயுச்சியத்‌ துக்குபாயம்‌ சன்‌ 
மார்க்கமென்றும்‌, ஞான நூலதனை யென்றுமிந்த வொழுங்‌ 
கிலே யுண்மை கூடாதிருந்தால்‌ அசத்தாயுள்ள வன்ன 
மென்றும்‌, நிர்க்குணனாயென்றும்‌, இன்னிலை தானில்லை 


48 


யென்றும்‌ விளம்பிய வகை என்றும்‌, இது கூடாதிருந்தால்‌ 
விதிப்படி பஞ்சாக்கரத்தை உச்சரிக்க வென்றுமன்றோ 
சொல்லி இருக்கிறது. அத அல்லாமல்‌ கண்ணை மூடிக்‌ 
கொண்டு கரணங்களையடக்கியிருக்கச்‌ சிவம்தானே கூடி 
நிற்கு மென்பாரை மறுத்துக்‌ கூறியது, ““பாவகமேற்றான்‌ 
சத்தாம்‌, கரணங்கள்‌ கெட விருக்கை” என்றும்‌ '“ஓடுங்கிடா 
கரணந்தானே” என்றும்‌ எண்டிசை விளங்கவென்னும்‌ 
அகவல்‌ முற்றுமறிய பாடாணவாதி கேவலம்‌ போலே காண்‌ 
டலும்‌ கேட்டலுமில்லாமலிருக்கிற தேயென்னில்‌ காணா 
பாவமரணங்‌ கருமாம்‌ சென்றிவன்றானொன்‌ றினென்‌் றும்‌ 
'இப்படி ஆகமங்களிலே மறுத்துச்‌ சொல்லியிருக்கிற 
படியினாலே அதற்குச்‌ சருதியில்லையே சுவா நுபவமில்லையே 
குருவாக்கில்லை. கேட்டால்‌, சிந்தித்தல்‌, தெளிதலோடே 
கூடியிருக்கிற. துமல்லவே. ஆகையினாலே, நிட்டை என்ப 
தெல்லாம்‌ சுருதி குருவாக்குச்‌ சுவாநுபவத்துடனே கூடி, 
இருக்கிறதே நிட்டை என்றறிக. 


2. 


பஞ்சாட்சரச்‌ இந்தனை யென்றொரு சிந்தனை: '“சிவாயகம” 
என்றிருப்பது, இதற்குப்‌ பொருள்‌. சிகாரம்சிவம்‌, வகாரம்‌ 
அருள்‌, யகாரம்‌ ஆன்மா, நகாரம்‌ திரோதை, மகாரம்‌ மலம்‌, 
இந்த ஐக்து பொருளும்‌ அனாதியாய்‌ நித்தியமாய்‌, வியாபக 
மாய்‌, அருவமாய்‌ அகண்டிகமாய்‌ ஒன்றாய்‌ ஒரு கொத்தா 
யிருக்கும்‌, யகாரமாகிய ஆன்மா ஈகாரமாகிய திரோதை 
யாலே பொய்யை மெய்யென்றும்‌ மெய்யைப்‌ பொய்யென்‌ 
அம்‌ மாறுபாடாகச்‌ கருதிச்‌ செனன மரணங்களிலே சுழலா 
நிற்கும்‌. இப்படி இருக்கிற போது, சிவபுண்ணிய மிகுதி 
யினாலே அருளூம்‌ சிவமும்‌ மேலிட்டு அப்போது மகாரமாகிய 
மலம்‌ சிகாரமாகிய சிவத்திலே ஒடுங்கிப்போம்‌. ஈகாரமாகிய 
திரோதை வகாரமாகிய அருளிலே ஒடுங்கிப்‌ போம்‌. யகார 
மாகிய ஆன்மாவும்‌ வகாரமாயெ அருளும்‌ ஒன்றாய்ப்போம்‌. 
இதற்குத்திட்டாக்கம்‌ எப்படியென்னின்‌ குரியகிரணம்‌, கண்‌ 
விளக்கு, இருள்‌. இராக்காலத்‌அக்‌ கண்‌ இருளுடன்‌ சேர்த்த 
வுடனே விளக்கினுடைய ஒளியினலே பதார்த்தங்களைத்‌ 
திரிவாய்க்‌ கண்டு கொண்டிருக்கும்‌. விடிக்தபோது, இருள்‌ 


44 


ஒளியிலே அழுந்திப்‌ போம்‌. விளக்குச்‌ சத்தி கெட்டுப்போம்‌. 
கண்ணும்‌ ஒளியும்‌ ஒன்றாய்ப்‌ போம்‌. சூரியனைப்‌ போல 
கர்த்தா; கரணத்தைப்‌ போல அருள்‌; கண்ணைப்‌ போல, 
ஆன்மா; விளக்கைப்போல திரோதை; இருக£ப்போல 
மலம்‌; இராக்‌ காலத்தைப்‌,போல அபக்குவம்‌. 

முற்றும்‌. 


பெந்த சிந்தனை யென்றொரு இந்தனை: பெந்த சிந்தனை 
யாவன்‌ என்ன? தேகம்‌ அறித்தியம்‌, அசேதனம்‌ உருவம்‌. 
உயிர்‌ கிச்‌ இயம்‌, சேதனம்‌ அருவம்‌. நித்தியத்துக்கு அநித்தி 
யம்‌ பகை. அநித்தியத் துக்கு நித்தியம்‌ பசை. சேதனத் துக்கு 
அசேதனம்‌ பகை. அசேதனத்‌ அக்கு சேதனம்பகை. இப்படி 
யொன்றுக்கொன்‌ று பகையாயிருக்கப்‌ பகையை உறவென்று 
கொள்ளுவானேன்‌? உயிர்‌,தன்னையுமறியா து, பகையையுமறி 
யாது, உயிருக்கொரு கோயுண்டு. அது என்ன நோயென்‌ 
னில்‌ ஆணவ மலம்‌. அது எப்போதே உள்ளது? எண்ணிலா 
ஆன்மாவுள்ள போதே வுள்ளது. அந்த கோயை கருத்தா 
இரக்கத்தினாலே யறிந்து கன்மமாகிய மருந்தைப்‌ பொசிப்‌ 
பிக்றெதுக்கு மாயா தனுவைப்‌ பாத்திரமாகக்‌ கூட்டிற்று, 
ஆகையினாலே பகையை உறவென்று கொண்டிருந்தது. 
அனால்‌ ஆன்மாவும்‌ கர்த்தாவும்‌ ஒன்றாயிருக்க ஆன்மா 
ஆணவமலத்தைச்‌ சேருமோ? சேரும்‌. அதெப்படியென்னில்‌ 
ஆதித்தப்பிரகாசத்திலே கலந்தகண்‌ இருளுடனே சேருமோ? 
சேராது. அப்படிப்‌ போலக்‌ கர்த்தாவும்‌ ஆன்மாவும்‌ 
ஒன்றாயிருக்க, ஆன்மா ஆணவமலத்தைச்‌ சேருவானேன்‌?₹ 
ஆன்மா ஆணவ அபக்குவமானதால்‌ ஆணவமலத்‌ தழுக்‌ 
கோடே யழுக்காயிருந்தது. அபக்குவம்‌ ஆணவ மல்மென்ன 
வாயிருக்கும்‌. இராக்காலமும்‌ இருளும்‌ போலே இருக்கும்‌. 
இராக்காலத்தில்‌ கண்‌, இருளுடனே சேர்ந்தது போல 
அபக்குவ காலத்து ஆன்மா ஆணவ மலத்துடனே சேரும்‌, 
அன்மாவுக்கு அபக்குவ காலம்‌ விட்டுப்‌ பக்குவ காலம்‌ 
வருகிற தன்மை எப்படியென்னில்‌, அரும்பாக இருந்து 
அலருகிறது போல என்றறிக. ஆன்மாவுக்கு 
ஆணவமலம்‌ இயற்கையோ? செயற்கையோ? இயற்கை 
யானால்‌ பாலென்கிற குணிக்குக்‌ குணம்‌ வெள்ளை, கரி 
என்கிற குணிக்குக்‌ குணம்‌ கறுப்பு, குணத்தை விட்டுக்‌ 
குணி நீங்காது. குணியழியக்‌ குணமழியும்‌, ஆன்மாவுக்கு 


45 


ஆணவ மலம்‌ இயற்கையென்றால்‌ குணம்குணி வத்துவாக 
வேணுமே? ஆகையினாலே இயற்கையன்‌ று. செயற்கை 
யானால்‌ வெள்ளைப்புடவையிலே அழுக்கேறுகிறது போல 
வெளுக்க வெளுக்க அழுக்கேறுகிறது (ம்‌) மீண்டும்‌ 
வருகிறதாயிருக்குமே? ஆனதினாலே செயற்கையுமன்று. 
இனிச்‌ சித்தாந்த மெப்படியென்னில்‌ நெல்லுக்கு உமியும்‌, 
செம்புக்குக்‌ களிம்பும்‌ பொ. , .. தி நீக்கத்தினாலே அனாதி 
செயற்கை யென்னமாயிருக்கும்‌ சகசமாயிருக்கும்‌. சகசத்‌ 
துக்குப்‌ பொருளென்ன? சகசமென்றது கூடச்சமென்று 
தித்தது கூடவுதித்தது; நீங்குமோ? நீங்கும்‌. செம்பும்‌ 
களிம்பும்கூட உதித்தது. செம்பையற வைத்தால்‌ களிம்பு 
நீங்குகிறது போல ஆன்மா அபக்குவகாலம்‌ விட்டுப்‌ பக்குவ 
காலம்‌ ஆணவமலம்‌ நீங்கி மோட்சத்தை அடையும்‌, 


கலத்தல்‌ : கலத்தலாவதென்ன? ஆன்மாவுடே 
கர்த்தா இன்று கலந்ததோ அன்று கலநீததோ? அன்றே 
கலந்தது. இதற்குத்‌ திட்டாந்தம்‌ எப்படியென்னில்‌ மர 
மிளமையீரம்‌ அக்கினியீரம்‌ மிகுதியோ? அக்கினி மிகு 
தியோ? ஈரம்மிகுதியானால்‌ அகபட்டக்‌ கம்பை முறித்துக்‌ 
கடைந்தவுடனே அக்கினியுண்டாம்‌ இப்படி மரத்தைப்‌ 
போலே ஆன்மா. இளமையைப்போலே அபக்குவம்‌. ஈரத்‌ 
தைப்போலே ஆணவ மலம்‌. அக்கினியைப்‌ போலே இரு 
வருள்‌. இருவருளானது ஆன்மாவுடனே மலமிகுதியிலே 
யன்றே கலந்து நாளிலே மலபரிபாகப்‌ படுத்தித்‌ இருவருள்‌ 
மேலிடும்‌. அதெப்படி? இப்படி யென்ற .றிஎ. 


அனாதிமுத்தத்‌ தன்மை : அனாதிமுத்தத்‌ தன்மையாவ 
தென்ன?!ஆன்மாவும்‌ கர்த்தாவும்‌ ஓன்றாயிருக்க ஆன்மா 
பஞ்சவிடயங்களைப்‌ பற்றுவானேன்‌? ஆன்மா ஆணவமல 
கோயினாலே பஞ்சவிடயங்களைப்‌ பற்றும்‌. அந்த ஆணவமலம்‌ 
கர்த்தாவைப்‌ பற்றாுதோ? பற்றாது. ஆனால்‌ ஆன்மா 
ஆணவமல ரோயினாலே பஞ்சவிடயங்களைப்‌ பற்றுவதற்கும்‌ 
அந்த ஆணவம்‌ கர்த்தாவைப்‌ பற்றாததுக்கும்‌ சித்தாந்த 
மெப்படியென்னில்‌ ஆதித்தன்‌ சக்நிதியிலே படிகத்தை வைத்‌ 
தால்‌ அப்படிகத்தினுடைய நிழலினாலே படிகம்‌ பஞ்ச 
வர்ணத்தையும்‌ பற்றும்‌, படிகத்தினுடைய நிழலின்‌ றிப்‌ படி 
கம்‌ பஞ்சவர்ணத்தையும்‌ பற்றாது படிகத்தினுடைய நிழலும்‌ 


48 


ஆதித்தனைப்‌ பற்றாது. அப்படிப்‌ போல படிகத்தைப்‌ 
போல ஆன்மா; படிகத்தின்‌ நிழலைப்போல ஆணவமலம்‌; 
ஆதித்தன்‌ சந்நிதானத்தைப்‌ போல கர்த்தா. கர்த்தா 
வினுடைய சந்நிதரனத்திலே ஆன்மா, ஆணவமல 
ரோயினாலே பஞ்சவிடயங்களைப்‌ பற்றும்‌ அந்த ஆணவமலம்‌ 
கர்த்தாவைப்‌ பற்றாது. அது இப்படிப்‌ போலென்றறிக. 

முப்பொருள்‌ தன்மை:--முப்பொருள்‌ தன்மை யாவ 
தென்ன? ஆன்மா வசப்படும்‌ தன்மை திருவருள்‌ வசப்படாத்‌ 
தன்மை, ஆணவமலம்‌ வசப்படுத்தும்‌ தன்மை. ஆன்மா 
பெத்தம்‌ காலத்திலே ஆணவ மலத்தின்‌ இடமாக வசப்படும்‌. 
முத்திக்காலத்திலே திருவருளிடமாக வசப்படும்‌. ஆணவ 
மலம்‌ ஆன்மாவைத்‌ தன்வசப்படுத்தும்‌. திருவருள்‌ ஆணவ 
மலத்துக்கு வசப்படாது. இதற்குச்‌ சிந்தாந்த மெப்படி 
யென்னில்‌, 

கண்‌ ஓளி இருள்‌:-இராச்காலத்துக்‌ கண்‌ இருளோடே 
சேரும்‌. பகல்‌ காலத்துக்‌ கண்‌ ஒளியுடனே சேரும்‌. இருள்‌ 
கண்ணைத்‌ தன்வசப்படுத்தும்‌. ஒளி இருளுக்கு வசப்‌ 
படாது. அது இப்படிப்‌ போலென்றறிக. 

நின்மல தரிசனம்‌: நின்மல தரிசனமாவதென்ன? “கல 
வாக்‌ சாட்சி கண்ணுக்‌ இன்மை அருள்‌ விரவலின்றி உயிர்க்‌ 
கறிவில்லை என்றது. அத எப்படிப்‌ போல? ஒளியிலே 
கலவாத கண்ணுக்குக்‌ காட்சியில்லாதது போல, அருள்‌ 
விரவாத ஆன்மாவுக்கு அறிவில்லை. ஒளியிலே கலந்த கண்‌ 
ணுக்குக்‌ காட்சி உண்டானது போல அருள்‌ விரவின ஆன்‌ 
மாவுக்கு அறிவுண்டு. அத எப்படி? இப்படிப்போல 
வென்றறிக, 

மலச்செய லென்றொரு சிந்தனை: மலச்‌ செயலாவ 
தென்ன? ஆன்மாவை அகத்திறனுக்குச்‌ செயலுண்டோ 
இல்லையே? உண்டு. அதெப்படிப்‌ போல? கள்ளுண்டவனை 
மயக்குகிறதுபோலவும்‌, சாராயமுண்டவனை மயக்குகிறது 
போலவும்‌, விடர்தீண்டினவனை மயக்குகிறது போலவும்‌ 
என்றறிக. 

கன்மத்‌ தன்மை யென்றொரு சிந்தனை: கன்மத்‌ தன்மை 
யாவதென்ன? கன்மத்தை ஆன்மா விரும்பித்‌ தொகத்தாக 
கொடுத்ததோ ஆனால்‌ ஆன்மா விரும்பிற்று, அதெப்படிப்‌ 


47 


போல குழந்தை, பசி, பால்‌, சங்கு, தாய்‌. குழந்தைக்குப்‌ 
பசியுண்டானவுடனே குழந்தையான து பாலிலே விரும்பி 
அழும்‌. அந்த விருப்பத்தைத்‌ தாயானவளறிந்து இரக்கத்தி 
னாலே சங்கிலே பாலைக்‌ கறக்து கொடுத்துப்‌ பசியைத்‌ தீர்ப்‌ 
பாள்‌. இப்படிப்போலே குழந்தை போன்ற ஆன்மாவுடனே 
கூடிப்‌ பசி போன்ற ஆணவ மல நோயினாலே ஆன்மா 
கன்மத்தை விரும்பிற்று. தாப்போன்ற கர்த்தா அறிந்திரங்‌ 
கிச்‌ சங்கு போன்ற தேகத்தைக்‌ கொடுத்துக்‌ கன்மத்தைப்‌ 
பொரிப்பிக்கும்‌. அது எப்படி? இப்படிப்‌ போலென்‌ றறிக, 

மாயைச்‌ சிந்தனை யென்றொரு சிந்தனை : மாயைச்‌ சிந்தனை 
யாவதென்ன? மாயா தேகத்தை ஆன்மா விரும்பித்‌ தொகத்‌ 
தாக கொடுத்ததோ ஆனால்‌ ஆன்மா விரும்பிற்று. அதெப்‌ 
படிப்போல? குருடன்‌ குருடு கோல்‌ இடங்‌ கோல்‌ கொடுப்‌ 
பான்‌ குருட்டையுடைய..... குருடன்‌ குருடனுக்கு என்னத்‌ 
தின்‌ பேரிலே விருப்பம்‌? கோலின்‌ பேரிலே விருப்பம்‌. அந்த 
விருப்பத்தை அவனுக்குத்‌ உரித்துடையவன்‌ அறித்திரங்‌ 
கிக்கோலைக்‌ கொடுத்துக்‌ குருடனுக்கு இச்சையுண்டான 
இடங்களேல்லாம்‌ கூட்டிக்கொண்டு போவான்‌. அப்படிப்‌ 
போலக்‌ குருடனைப்போல ஆன்மா. குருட்டைப்போல 
ஆணவமலம்‌, கோலைப்போலத்தேகம்‌. இடத்தைப்போல நர 
கம்‌, சொர்க்கம்‌, கோல்‌ கொடுப்பானைப்போலத்‌ திருவருள்‌. 
மலத்தையுடையவன்‌ மலன்‌. மலத்துக்கு என்னத்தின்‌ 
பேரிலே விருப்பம்‌? தேகத்தின்‌ பேரிலே விருப்பம்‌. அந்த 
விருப்பத்தைத்‌ திருவருளறிக்து தேகத்தைக்‌ கொடுத்து 
கரக சொர்க்கங்களிலே கூட்டிக்கொண்டு போய்‌ இன்ப 
அன்பங்களைப்‌ பொரிப்பிக்கும்‌. அதெப்படி? இப்படிப்‌ 
போலென்றறிக. 


கன்ம மனாதி யென்றொரு சிந்தனை : கன்மம்‌ அனாதியாவ 
தென்ன? கன்மம்‌ அனாதியாயிருக்கிற கன்மம்‌ ஒன்றிலே 
யிருந்து அளவிறந்த கன்மம்‌ உண்டாமோ? உண்டாம்‌. இதற்‌ 
குச்‌ சித்தாந்தமெப்படி என்னில்‌, ஓரு ஆலம்‌ விதையிலே 
யிருந்து ஆலமரமுண்டாய்‌ அளவிறந்த கொம்புகளும்‌ காய்‌ 
களும்‌ கனிகளும்‌ உண்டாகிறது போல என்றறிக. 

கன்ம முந்துதல்‌ மாயை முந்துதல்‌ என்றொரு இந்தனை : 
கன்மம்‌ முந்துதல்‌ மாயை முந்துதல்‌ என்ற வினாவுக்கு விடை 
பனை முந்தினதோ பனங்கொட்டை முந்தினதோ? பனங்‌ 


48 


கொட்டை முந்தினது, பனையில்லாமல்‌ பனங்கொட்டை 
யுண்டாகுமா? பனையுண்டான தன்றே பணங்கொட்டையு 
முண்டு; பனங்கொட்டை யுண்டானதன்றே பனையும்‌ 
உண்டு. அப்படிப்‌ போலக்‌ கன்மம்‌ உண்டானதன்றே 
மாயையுமுண்டு. மாயை உண்டானபோதே கன்மமுமுண்டு. 
அதெப்படி? இப்படியென்றறிக. 


யோனிபேத மென்றொரு சிந்தனை : யோனி பேதமாவ 
தென்ன? எல்லா உயிர்க்கும்‌ ஆணவ மலத்துடனே சேர்ந்த 
வுடனே அந்த உயிர்களுக்கு எல்லாம்‌ கர்த்தா ஒரு தனு 
வாய்க்‌ கொடாமல்‌ பலதனுவாய்க்‌ கொடுப்பானேன்‌? 
ஆன்மா விரும்பினபடியே கொடுக்குமானால்‌ எல்லா உயிர்‌ 
களும்‌ ஒரு கோயுடனே சேரப்‌ பல விருப்பமுண்டாமோ? 
உண்டாம்‌. அதெப்படி ப்போல வென்னில்‌ ஒரு ஊரில்‌ பத்து 
பேருக்குச்‌ சரம்‌ வந்தால்‌ அந்தச்‌ சரக்கா ரருக்கெல்லாம்‌ 
வெவ்வேறே விருப்பமுண்டாகிறது. இது போலென்‌றறிக. 


அவத்தைத்‌ தன்மை யென்றொரு இந்தனை : அவத்தைத்‌ 
தன்மை யாவதென்ன? ஆன்மா கேவல அவத்தையிலே 
கருவி கரணங்களில்லாமல்‌ துன்பமயமாய்‌ அழுந்திக்‌ கிடக்‌ 
கும்‌. அப்படி கிடக்கிற காலத்திலே தமற்பொ....இருளைச்‌ 
சிறிது நீக்கனாற்‌ போலக்‌ கலையென்கிற தத்துவத்தினாலே 
ஆணவமலத்தைச்‌ சிறிதுமக்கிச்‌ சகலத்திலே கொண்டுவந்து 
விடும்போது, சகலமாய்த்‌ தேகத்தைப்‌ பற்றிப்‌ பொய்யை 
மெய்யென்றும்‌ மெய்யைப்‌ பொய்யென்றும்‌ மாறுபாடாகக்‌ 
கருதிச்‌ சனனமரணங்களிலே சுழன்று நிற்கும்‌. அப்படி 
நிற்திறபோது, வெபுண்ணிய மேலீட்டினாலே ஆன்மா 
சுத்தாவத்தைக்கு வந்து பொய்யைப்‌ பொய்யென்றும்‌, 
மெய்யை மெய்யென்றும்‌ சுபாவத்தைக்‌ கருதி நிற்கும்‌. 
இதற்குச்‌ சிந்தாந்த மெப்படியென்னில்‌, கேவலமா கிய விருளி 
னாலே கலந்த கண்‌ ஒன்றும்‌ தெரியாதே கிடக்கும்‌. விளக்கு 
வந்தவுடனே பதார்த்தங்களைத்‌ திருகலாகக்காணும்‌. விளக்‌ 
கும்‌ இருளும்‌ மீக்கி ஆதித்தப்‌ பிரகாசத்திலே கண்‌ மாசறு 
காட்சியாகக்‌ காணும்‌. அதெப்படி? இப்படியென்‌ றறிக. 


கலாதியிலே இருவருள்‌ விரவலென்றொரு இந்தனை : கலாதி 
யில்‌ இருவருள்‌ விரவலாவதென்ன? திருவருளானது கலாதி 
என்கிற தத்‌ துவத்திலே விரவி, ஆன்மாவுக்குச்‌ சிறுகச்சிறுக 


49 


அறிவைக்‌ கொடுக்கும்‌. நிரம்ப அறிவைக்‌ கொடுத்தலா 
காதோ? அகாது. இதற்குச்‌ சித்தார்தமெப்படியென்னில்‌, 
ஒருவன்‌ கண்ணுக்கு ஒளி மிகுந்தவுடனே வெள்ளெழுத்து 
வேண்டாம்‌ அப்போது கண்ணாடியை வைத்தால்‌ ஒளியா: 
னது கண்ணாடியிலே செறிந்து, சிறுகச்‌ சிறுக ஒளியை 
வீடும்‌.அப்போ.து, கண்‌ காணும்‌. அப்படிப்‌ போலக்‌ 
கண்ணைப்‌ போல ஆன்மா; ஒளியைப்‌ போல திருவருள்‌. கண்‌ 
ணாடியைப்போலே கலாதி. எழுத்தைப்போலே திரிபதார்த்த 
உண்மை. அதெப்படி? இப்படிப்‌ போலென்றறிக. 


கேவல சகலமென்றொரு சிந்தனை : கேவல சகலமாவ 
தென்னை? பெத்தனுக்குக்‌ கேவலமும்‌ உண்டு. சகலமும்‌ 
உண்டு. பெத்தன்‌ கேவலத்தில்‌ கிடக்கிறபோது பாலும்‌ 
சாதமும்‌ பொசிக்கிறது இன்பமாயிற்று. ஆனால்‌ கேவல 
மும்‌ சகலமும்‌ ஒன்றென்று சொல்லப்படுமோ? சொல்ல 
லாம்‌. இதற்குச்‌ சித்தார்தமெப்படியென்னில்‌ குருடனுக்கு 
நித்திரை பண்ணுகிறபோது இருள்‌ மயமாயிருக்கிறது. 
விழித்து நடக்கிறபோது முட்டு முழங்கால்‌ பெருகிற்ற து 
போல என்றறிக. அதெப்படி? 


இப்படியென்‌ றறிக: கன்மத்‌ தன்மைக்குப்‌ பின்‌ பெத்தா 
ளுக்கு மூன்று வினையென்றொரு சிந்தனை. பெத்தாள்‌ 
மூத்தாள்‌ வினயாவதென்ன? பெத்தனுக்கும்‌ ஆகாமியம்‌ 
சஞ்சிதம்‌ பிராரப்தமாயிருக்கும்‌. முத்தாளுக்கும்‌ இப்படியே 
இருக்கும்‌. பெத்தனுக்கும்‌ ஆகாமியத்திலே யேறுகிற வினை 
சஞ்சிதத்திலே கட்டுப்பட்டுப்‌ பிராரப்தம்‌ பொசிக்கிற 
போது, யான்‌ எனதென்னும்‌ செருக்கினாலே, கர்த்தா 
வினுடைய உதவியை மறந்து, முன்னிலைப்‌ பட்டு, 
பொசிக்கிறதனாலே திரும்பவும்‌ ஆகாமியமேறும்‌. முத்தா 
ளுக்கும்‌ ஆகாமியத்திலே யேறுகிற வினை சஞ்சிதத்திலே 
கட்டுப்பட்டுப்‌ பிராப்தம்‌ பொ௫ிக்கிறபோது யான்‌ என 
தென்னும்‌ செருக்கிற்று அக்கர்த்தாவினுடைய உதவி 
யினாலே திரும்ப ஆகாமியமேருது, இதற்குச்‌ சித்தாந்த 
மெப்படி யென்னில்‌, பயிரிடுகிறது போலும்‌ ஆகாமியம்‌, 
பயிர்ப்பலன்‌ கட்டிவிக்கிறது போலும்‌ சஞ்சிதம்‌. கட்டி 
வைத்ததிலே சிறுகச்‌ சிறுகப்‌ பொடிக்கிறது போலப்‌ பிரா 
ரப்தம்‌ பொடிப்பு. அதெப்படி? இப்படிப்போலவென்றறிக, 

(4 


50 


சிவஞானத்தாற்‌ சிவத்தை அறிதலென்றொரு இந்தனை : 
அதெப்படியானால்‌ ஆன்மா திருவருளினாலே சிவத்தை 
அறியும்‌. இதற்குச்‌ சித்தாந்த மெப்படி யென்னில்‌ 
அதித்தப்‌ பிரகாசத்தினாலே கண்‌ ஆஇத்தனைக்‌ காண்கிறது 
போலென் ற.றிக, 


மலபரி பாகமென்றொரு சிந்தனை : மலபரி பாகமென்ன? 
தேகாதிப்‌ பிரபஞ்ச மெல்லாமே பொய்யென்று கண்டு 
ஞானாசாரியார்‌ சன்னிதானத்திலே பொய்‌ ஞானத்தை 
விருப்புற்றுக்‌ கேட்டுச்‌ சிந்தித்‌ துத்‌ தெளிந்து நிட்டையைப்‌ 
பொருந்தியிருக்கிறதென்‌ ற.றிக. 


கன்மபரி பாக மென்றொரு இந்தனை : அதுவென்ன? சன்ம 
பரிபாகம்‌ பிறந்த ஆன்மாக்கள்‌ எப்படியிருக்குமானால்‌-- 
உலகத்தினும்‌ விருப்புற்று ஞானத்தினும்‌ விருப்புற்றுக்‌ 
கிரியைத்‌ தொழில்‌ வழுவாமல்‌ செய்து முடித்துக்‌ 
கொண்டிருப்ப தென்‌ றறிக. 


இருவினை யொப்பென்றொரு இந்தனை: அதுவென்ன ? 
ஆன்மா, பசு புண்ணியத்தையும்‌, பசுத்‌ துரோகத்தையும்‌, 
புத்திபூர்வமாகவும்‌ செய்யும்‌, சிவத்‌ துரோகத்தையும்‌ 
புத்தியூர்வத்திலும்‌, புத்தியிலும்‌ செய்யும்‌. இப்படி ஒன்றுக்‌ 
கொன்று கூடியும்‌ குறைந்தும்‌ செய்தால்‌ இருவினையும்‌ 
சமன்பிறக்கிற கால மெப்போது என்றால்‌ இதற்குள்ள 
சிவபுண்ணியத்தையும்‌, புத்திபூர்வமாகவும்‌ செய்யும்‌. 
அந்தப்‌ புண்ணிய மேலிட்டவுடனே யிருவினையும்‌ 
சமஜனொத்துத்‌ தள்ளிவிடும்‌. இதற்குச்‌ சித்தாந்தம்‌ எப்படி 
யென்னில்‌ ஒரு ஊரிலே இரண்டு பாளையக்காரர்‌ ஒன்றுக்‌ 
கொன்று விரோதமாய்‌ அரண்மனைச்‌ சீமையெல்லாம்‌ 
கொள்ளையிட்டுத்‌ தீயும்‌ கொளுத்திக்‌ குடிபடைக்கு நிரம்ப 
இடுக்கண்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இப்படி 
இருக்கிறபோது, சீமைக்கு கல்ல ராசா வந்து சீமையும்‌ 
சுபிட்சப்பட்டுப்‌ பாளையக்காரரும்‌ அவரவர்‌ கானங்களிலே 
ஒடுக்கிக்‌ கொண்டிருந்து போனார்கள்‌. இப்படிப்‌ போல 
பாளையக்காரரைப்‌ போலப்‌ பசுபுண்ணியம்‌, பசுத்துரோகம்‌, 
சிவக்‌ தரோகம்‌. குடிபடையைப்‌ போல, சிவபுண்ணிய 
ஆன்மாக்கள்‌. இராசாவைப்‌ போலச்‌ சிவபுண்ணியம்‌. 
இப்படி என்றறிக, 


ச்ச்‌ 

சத்திநிபாதம்‌ என்றொரு சிந்தனை: அது என்ன? 
சத்திநிபாதம்‌ பிறந்த ஆன்மாக்களுக்குத்‌ திருவருள்‌ 
விளங்கித்‌ தோன்றும்‌, சத்திநிபாதம்‌ தோன்றாத 


ஆன்மாக்களுக்குத்‌ திருவருள்‌ தோன்றாமல்‌ மறைந்திருக்‌ 
கிறது போல என்றறிக. 


ஆசாரியரெழுந்‌ தருளுகிறார்‌ என்றொரு சிந்தனை அது 
என்ன ? ஆசாரியர்‌ சீடனுக்கு மலபரி பாகம்‌ ஆனதன்‌ 
பிறகு எழுந்தருளுமோ? மலபரிபாகமாவதற்கு முன்னே 
ஏழுந்தருளுமோ 2 மல்பரி பாகமாவதற்கு முன்னே 
யெழுந்தருளும்‌. மலபரி பாகம்‌ ஆவதற்கு முன்னமே 
எழுக்தருளினால்‌ எல்லா உயிர்களையும்‌ ரட்சிக்க வேண்டுமே? 
ஆனால்‌ மலபரிபாகமானதன்‌ பிறகு எழுந்தருளும்‌. மலபரி 
பாகமானபிறகு எழுந்தருளினால்‌ சீடனுக்கு மலபரிபாக 
மானவுடனே மோட்சமாயிற்றே? பிறகு ஆசாரிய ரெழும்‌ 
தருள வேண்டாமே? மலபரிபாகமானாலும்‌ அவன்‌ தானே 
திரிபதார்த்த உண்மையை அறியமாட்டான்‌. ஆன தனாலே 
ஆசாரியர்‌ எழுந்தருளித்‌ திரிபதார்த்த உண்மையை அறி 
வித்துப்‌ பாத தாமரை சேர்ப்பதற்குச்‌ சித்தாந்தம்‌ எப்படி 
யென்னில்‌, ஆதித்தப்‌ பிரகாசம்‌ எல்லார்‌ கண்ணுக்கும்‌ 
காட்டுகிறது . . . . பிறவியிலே படலம்‌ மறைத்த கண்ணை 
வயித்தியன்‌ வக்து உரித்தவுடனே அக்தக்கண்‌ தானே 
பதார்த்தத்தைக்‌ காணமாட்டாது. ஆதித்தன்‌ வந்து 
காட்டுகிறது போல ஞானாசாரியர்‌ வந்து அறிவிக்கிற 
தென்றறிக. 


ஐந்து பொருளும்‌ வியாபகம்‌ என்றொரு சிந்தனை: அது 
என்ன? கர்த்தா, ஆன்மா, ஆணவம்‌, கன்மம்‌, மாயை 
ஆக ஐந்து பொருளும்‌ வியாபகம்‌ என்றறிக. 


இருவருள றிவித்தலென்றொரு இந்தனை : அது என்ன? 
இருவருள்‌ எல்லா உயிர்களுக்கும்‌ உயிர்க்குயிராய்‌ இருந்து 
அறிவிக்கும்‌ இதற்குச்‌ சித்தாந்தமெப்படியென்னில்‌ அதித்தப்‌ 
பிரகாசம்‌ எல்லார்‌ கண்ணுக்கும்‌ காட்டுகிறது போல 
என்றறிக, 


ஆணவ மலம்‌ மறைத்தல்‌ என்றொரு சிந்தனை : அது 
என்ன? தன்னிடத்திலே சேர்ந்த ஆன்மாக்களை ஆணவ 


58 


மலம்‌ மறைக்கிறது எப்படி யென்றால்‌ இருளானது 
உலகமெல்லாம்‌ தோன்றி மறைக்கிறது போல என்றறிக. . 


இருவருளிடங்‌ கொடுத்தல்‌ என்றொரு இந்தனை : அது 
என்ன ? இருவருள்‌ எல்லா உயிர்களுக்கும்‌ இடம்‌ கொடுத்து 
ரட்சிக்கும்‌. இதற்குச்‌ சித்தாந்தம்‌ எப்படி யென்னில்‌ 
அதித்தப்‌ பிரகாசம்‌ எல்லார்‌ கண்களுக்கும்‌ இடம்‌ 
கொடுக்கிறது போல என்றறிக. 


உயிர்க்கு நெருக்கு உறாமை என்றொரு இந்தனை : அது 
என்ன ? எல்லா உயிரும்‌ வியாபகமாயிருக்தால்‌ ஒன்றுக்‌ 
கொன்று நெருக்கப்படாதோ ? படாது. இதற்குச்‌ 
சித்தார்த மெப்படியென்னில்‌ ஆகாசத்திலுள்ள நட்சத்‌ 
தரங்கள்‌ எல்லாம்‌ பலபல விதமாயிருந்தாலும்‌ அதனுடைய 
பிரகாசம்‌ ஓன்றாயிருக்கிறது போல என்‌ றறிக. 


ஆன்மலட்சணம்‌ என்றொரு சிந்தனை : அது என்ன? 
அன்மா ஏகதேசமேோ வியாபகமோ? ஆனால்‌ ஏகதேசம்‌. 
ஏகதேசமானால்‌ அழிந்து போமே? ஆனால்‌ வியாபகம்‌, 
வியாபகமானால்‌ எங்கும்‌ வியாபகமாய்‌ இருக்கிற உயிரை 
உடல்‌ சுமக்கிறதோ, உயிர்‌ சுமக்கிறதோ? அனால்‌ உடல்‌ 
சுமக்கிறது. எங்கும்‌ வியாபகமாய்‌ இருக்கிற உயிரை உடல்‌ 
சுமக்கிறதே யானால்‌ கொட்டைப்‌ பெட்டி போலே சுமந்து 
கொண்டு திரியுமோ ? உயிர்‌ சுமக்கும்‌. உயிர்‌ சுமக்கிறது 
மெய்யானால்‌ ஆளைப்போலே சுமம்‌ தகொண்டு, திரியுமோ 2 
ஆனால்‌ என்ன ? தஇருவருளானது தேகமாய்‌, கரணமாய்‌, 
புவனமாய்‌, போகமாய்‌, எல்லாமாய்‌ இருந்து நடத்தும்‌ 
போது ஆன்மா கருவி கரணாதிகளிலே பதிந்துகொண் 
இன்பதுன்பங்களைப்‌ பொசிக்கும்‌, இதற்குச்‌ சித்தாந்தம்‌ 
எப்படி யென்னில்‌ சமுத்திரத்திலே பரவன்‌ தோணியைத்‌ 
துடுப்பிட்டுத்‌ தள்ளிக்கொண்டு போவன்‌. அது எப்படிப்‌ 
போல? சமுத்திரத்தைப்‌ போல ஆன்மா. பரவனைப்‌ போலத்‌ 
திருவருள்‌, தோணியைப்போல, தேகம்‌. துடுப்பைப்போலே 
கருவி கரணாதிகள்‌. அது எப்படி? இப்படிப்‌ போல என்றறிக. 


முற்றும்‌, 


28 
சருவ ஞானோத்தர ஆகமம்‌. 


நிர்க்குணமாய்‌ நின்மல நிருவிகற்ப நிட்களமாய்‌ 
நித்த மிரஞ்சன நிராதார நிராமயமாய்‌ 
அற்புதமாயப்‌ பிராகிருதயப்‌ பிரமேய 
அசந்தேகமாய்‌ விபாவயமாய்ச்‌ குக்கமமாய்த்‌. 
தற்பரமாய்‌, ஞான மொழியாம்‌ காணுமவிசுத்த 
சாசுதமாய்ச்‌ சருவக்‌ கனுமாய்ச்‌ சருவவகதமாய்ச்‌ 
சற்பரமாய்ச்‌ சருவதோமுக வியாபகமாம்‌ 
சிவனைத்‌ தன்னிடத்திலே பின்னமறத்‌ தெளிந்து 
மச்திரம்‌, பதம்‌, வன்னம்‌ புவனம்‌ தத்துவங்கள்‌ 
மருவுகலையாதி மூர்த்தா மூர்த்தமாக 
முந்து பிரக்கிரியா மார்க்கங்களாம்‌ அண்டம்‌ 
முழுதும்‌ தன்னிடத்திருப்பதாகவே கண்டோன்‌ 
௪ர்ததமுஞ்‌ சருவதரிசன சருவக்னெனாய்ச்‌ 
சருவபரிபூரண நிமலவி முத்தனுமாய்‌ 
வந்த கேவல பூதநிரதிச யானந்த 
மயனாகிச்‌ சிவசாட்சாத்‌ காரசையாய்‌ இருப்பன்‌ 


ஓருவசன மாகவே முடிந்த பொருளூரைத்தோம்‌ 
ஒன்றாகக்‌ காண்பதுவே காட்சியின்னுர்‌ திரும்பப்‌ 
பெருவசனமாகவே பலபட நீ கேட்டாலும்‌ 
பின்னும்‌ நானிகழ்த்‌ துவதும்‌ இந்த வுபதேசம்‌ 
தருவசன சமுதாயம்‌ பலபொருளும்‌ விளைக்கும்‌ 
தடுமாறாது ஏகமாய்த்‌ தானே தானாகி 
நிருவசனமாய்‌ ஞானமோனமொன்றும்‌ இன்றி 
நில்லாத நிலையின்றி நின்ற நிலை நிலையே 


சத்தியவாசசமுரைத்தோமுன்னு மின்னு முரை த்தோஞ்‌ 
சாட்சாத்‌ காரதை யானதாதான்மிய சம்பந்த 
சுத்தவத்து விதம்‌இதுவே திரும்பாதமுத்தி 
துவிதாத்து விதக்‌ துவித மதோபாக மாகும்‌ 
ஓத்த அசாதாரண சாதாரண கற்பிதங்க 
ஞணர்ந்து சுயம்பிரகாசமாய்‌ எங்கும்‌ நிறைவாய்த்‌ 
தத்துவா தீதமாய்த்‌ தனையறிதல்‌ முத்தி 
சருவக்கி ஞானோத்தரஞ்‌ சம்பூரணஞ்‌ சமாப்தம்‌ 


சருவக்கி ஞானோத்தரம்‌ முற்றும்‌. 


54 


பதி பசு பாச தரிசனம்‌. 


சுபாவம்‌, வியாத்தி, வியாபகம்‌, குணம்‌, விசேடம்‌, 
உரூபகம்‌, உரூபம்‌, சொரூபம்‌, தரிசனம்‌, சுத்தி, இலாபம்‌ 
ஆக 11. 


பாசசுபாவமாவ து அறியாமை. (1) பாசவியாத்தி 
யாவது ஆணவம்‌, மாயை, கன்மம்‌, மாமாயை, திரோதாயி 
என்றறிக. பாசவியாபகமாவது : ஆணவம்‌ ஒன்றாயிருக்கச்‌ 
சருவான்மாக்களிடத்திலும்‌ வியாத்தியாய்‌ நிற்பது மாயை 
யொன்றாயிருக்கத்தனு கரண புவன போகங்கள்‌ வெகுவித 
மாகியும்‌, கன்மம்‌ ஓன்றாயிருக்கச்‌ சஞ்சித புண்ணிய 
பாவங்களாகியும்‌, பிராரப்த புண்ணிய பாவங்களாகியும்‌, 
ஆகாமிய புண்ணிய பாவங்களாகியும்‌ இருக்கை. (2) மகாமா 
யை ஒன்றாயிருக்கச்‌ சுத்த தத்துவங்களாகியும்‌, சத்தகோடி. 
மகாமந்திரங்களாகியும்‌, வேதாகம சாத்திர புராணங்‌ 
களாகியும்‌ நிற்கை 3. திரோதாயி ஒன்றாயிரும்‌ தும்‌ 
சருவான்மாக்களையும்‌ மறைப்பித்து நிற்கை. 


ச்‌, பாச குணமாவது தான்‌ சடமாயிருக்கை, 


5. பாச விசேடமாவது தான்‌ செட.மாயிருக்கச்‌ செயற்‌ 
படுதல்‌. 


6. பாச ரூபகமாவது இத்தன்மை யெல்லாம்‌ உடைய 
தொரு பாசம்‌ உண்டென கிற்றல்‌. 


7. பாசரூபமாவது தானடுத்த தேகவடிவாய்‌ நிற்கை. 


8. பாசசொரூபமாவது ஆன்மா தன்னிடத்திலே செம்‌ 
பீல்‌ காளிதம்‌ எனவும்‌, உடலில்‌ கலந்த விடம்‌ எனவும்‌ தவி 
ராத தெண்டம்‌ எனவும்‌, தேருக்குப்‌ பாகன்‌ எனவும்‌ 
இருளுக்கு இருளெனவும்‌ மறைப்பித்து மயக்கியும்‌ பொசிப்‌ 
பித்தும்‌ பிரேரிப்பித்தும்‌ விட்டுரீங்காத அந்தகாரமாய்‌ 
நிற்கை. 


9, பாச தரிசனமாவது ஆன்மாக்களுக்குப்‌ 
பொய்யைப்‌ பொய்யென்று அறியாமலும்‌,தன்னைத்தனக்குத்‌ 
தெரியாமலும்‌, அருளைத்‌ தெரியாமலும்‌, சிவனைத்‌ தெரியா 


65 


மலும்‌, தான்‌ பிரம்மம்‌ என்னும்படியும்‌, இதம்‌அகி 
தங்களைப்‌ பொசித்‌.தும்‌ பிரபஞ்சம்‌ தோன்றாமலும்‌ நிற்கை. 


10. பாச சுத்தியாவது இந்தப்‌ பாசத்துக்கும்‌ சிவனுக்‌ 
கும்‌ பணியில்லை என்றும்‌, ஆன்மா இதுவல்ல என்றறிக்து 
விடுதல்‌. 


i. ஆக இக்தப்‌ பத்து அவதரமும்‌ அருளாய்‌ நின்‌ றறிக. 
மேல்‌ ஆன்ம சுபாவமாவது அனவரதமும்‌ தத்‌ துவங்க 
ளுடனே கூடுதல்‌. 


2. ஆன்ம வியாத்தியாவ து கூடின தத்துவங்கள்‌ தானாய்‌ 
அந்தத்‌ தத்துவங்கள்‌ உள்ளளவும்‌ வியா த்தமாய்‌ இருக்கும்‌. 

8. ஆன்ம வியாபகமாவது தத்துவங்கள்‌ உள்ளளவும்‌ 
ஒழியாமல்‌ யான்‌ எனது என்கை மேலிடு தல்‌. 


4. ஆன்ம குணமாவது அறியா திருக்கை, 


ச. ஆன்ம விசேடமாவது அறியாமை குணமாய்‌ 
இருக்கிற போது பக்குவம்‌ வநீதஇடத்து அறிவிக்க அறிந்து 
அறிவாய்‌ விடுகை, 


6. ஆன்ம ரூபகமாவது உடம்பொழிய உயிரும்‌ 
உண்டெனப்‌ பொருந்துதல்‌, 


7. ஆன்ம ரூபமாவது இச்சா ஞானக்‌ கிரியா சொரூப 
மாய்‌ நிற்கை, இச்சையாவது ஒரு பண்ட பதார்த்தங்‌ 
களுக்கு ஆசைப்‌ படுகை. ஞானமானது ஆசைப்பட்ட 
பதார்த்தங்களைப்‌ பகுத்தறிதல்‌. கிரியையாவது அறிந்த 
பதார்த்தங்களை அபகரிக்கச்‌ செய்யும்‌ தொழில்‌. 


8. ஆன்ம சொரூபமாவது மெய்‌ போலத்‌ தோன்றிய 
தேகாதிப்‌ பிரபஞ்சங்களைப்‌ பொய்‌ பொய்யென அறிவிக்க 
அறிந்த அறிவு, 


9. ஆன்ம தரிசனமாவது அந்த அறிவைத்‌ தானே 
காண்கை. 


19. ஆன்ம சுத்தியாவது தன்னுடைய இச்சா ஞானக்‌ 


56 


கிரியை முதலான எல்லாவற்றையும்‌ விட்டுஉணர்வும்‌ 
அசைவும்‌ அற்று நிற்கை, 


11. ஆன்ம லாபமாவது இப்படி நிரஞ்சனமாய்‌ நின்ற 
அவதரத்தில்‌ விளைகற பரமானக்க போகத்தை அனுப 
விக்கை. 


1. சிவசுபாவமாவது தத்துவாதீதமாய்‌ நிற்கை. 


2. சிவ வியாத்தியாவ.து சருவ லோகங்களினும்‌ சரு 
வான்மாக்களினும்‌ ஓஒழிவற நிறைந்து நிற்கை. 


8. சிவ வியாபகமாவது பூரணமாய்‌ நிராமயமாய்‌ 
நிற்கிற நில்மையிலே ஆன்மாக்களை இரட்சிக்கைக்‌ காரண 
மாகத்‌ திருமேனிக்கொண்டு தோன்றுதல்‌. 


கி, சிவகுணமாவது அனவரதமும்‌ ஓழியா அறிவாய்‌ 
நிற்கை. 


5. சிவ விசேடமாவ து அறிவுக்கு அறிவாகியும்‌ செடத்‌ 
துக்குச்‌ செயலாயியும்‌ நின்று அறிவித்தும்‌ சேட்டிப்பித்தும்‌ 
செய்கை. 


8. சிவரூபகமாவ து அப்படி நிற்கிற அறிவுக்குப்‌ 
பிராணனாய்‌ நிற்பானொரு முதல்‌உண்டெனத்‌ தோன்றுதல்‌. 


7. சிவ நுபமாவது இச்சா ஞானக்‌ கிரியா சொரூபமாய்‌ 
நிற்கை. இச்சையாவது சருவான்மாக்களையும்‌ இரட்சிக்க 
வேணும்‌ என்கிற ஆசை. ஞானமாவது எல்லா உலகங்‌ 
களையும்‌ எல்லா உயிர்களையும்‌ ஓரு காலத்திலே சேர அறிந்‌ 
திருக்கை. இரியையாவது ஆன்மாக்களையும்‌, தேகாதி 
இந்திரியங்களையும்‌ கூடின கன்மத்துக்கு ஈடாகப்‌ பொசிப்‌ 
பிக்கை, 


8. சிவ சொரூபமாவது இந்த இச்சா ஞானக்கிரியைகளை 
யுடையதானாலும்‌ தான்‌ கிருவிகற்பமாய்‌ நின்ற நிலை. 


9. சிவ தரிசனமாவது இப்படி நிருவிகற்பமாய்ப்‌ பரி 
பூரணமாய்‌ நின்ற பொருளைத்‌ தானற நின்று சாண்கை, 


57 


10. சவயோகமாவது அந்த நிலையிலே கலந்து பூரண 
மாய்‌ விடுகை. 


11. சிவ போகமாவது.ஓமியாத பரமானந்தமாய்த்‌ 
தோன்றுதல்‌. முன்‌ சொன்ன ஆன்மலாபமென்பதும்‌ இது 
கன்னை என்றறிக. 


முற்றும்‌ 


சுத்தாவவத்தைத்‌ தத்துவங்களுடைய தொழிலை எல்‌ 
லாம்‌ பகுத்தறிதல்‌ தத்துவரூபம்‌. இவை சடமாக்கும்‌ இதற்‌ 
கொரு செயலில்லை என்‌ றறிகிறது தத்துவ தரிசனம்‌. செயல்‌ 
இல்லாவிட்டால சேட்டிக்குதே என்றால்‌ எல்லா முன்னாலே 
யாக்கும்‌ தொழில்படுகிறது. இதற்கொரு செயல்‌ இல்லை 
என்று திருவுளம்‌ பற்றியதே. அப்படியா? நம்மாலேயோ 
தொழில்‌ படுகிறது; இதற்கொரு செயல்‌ இல்லை அல்லவா 
என்று அறிந்தால்‌ அங்கே ஆன்மரூபம்‌. ஆன்மரூபத்திலே 
தத்அவசுத்தி. இது நின்மலசாக்கிரம்‌. நீ தானே ஒரு 
பொருள்‌ என்று இராதே. உனக்கு மேல்‌ ஓரு பொருள்‌ 
உண்டு. அப்படியா? நமக்கு மேல்‌ ஒரு பொருள்‌ உண்டு 
என்று அறிந்தால்‌ அங்கே சிவரூபம்‌, சிவரூபத்தில்‌ ஆன்ம 
தரிசனம்‌. இது நின்மல சொற்பனம்‌. உனக்கு ஓழு செய 
லில்லை. நீயும்‌ அந்த தத்துவத்தைப்‌ போலச்‌ சுத்தஜடங்‌ 
தான்‌. எல்லாம்‌ திருவருளாக்கும்‌ செய்விக்றெ அ. அப்படியா? 
எல்லாம்‌ திருவருளா செய்விக்றெது? ஈமக்கு ஒரு செயல்‌ 
இல்லையல்லவா? என்று அறிந்தால்‌ அங்கே சிவதரிசனம்‌. 
சிவதரிசனத்தில்‌ ஆன்மசுத்தி. இது நின்மல சுழுத்தி. இது 
குணமாக்கும்‌. இதற்கு மேல்‌ குணி ஒன்று உண்டு. அதை 
அனுபவித்தாலாக்கும்‌ இன்பமது திருவருளுக்கே ஒழிந்து 
மற்றுதற்குக்‌ கூடாது. நீயும்‌ அந்தத்‌ திருவருளாய்ப்‌ போனால்‌ 
அதை அனுபவிக்கலாம்‌, அப்படியா என்று திருவருளாய்ப்‌ 
போனால்‌ அங்கே சிவயோகம்‌. சிவயோகத்திலே நின்மல 
அரியம்‌. உடனே ஆனந்தத்து அழுக்திவிட்டால்‌ அது வெ 
போகம்‌, இது நின்மல துரியாதிதம்‌. அறிந்தது 
தொடர்ந்தது. ஒருவன்‌ விடிய இரண்டு காழமிகையென்ன 
எழுந்திருக்கவேண்டுமென்று நித்திரை செய்தான்‌. அப்‌ 

8 


56 


போது, விடிந்து போயிற்று. விடிக்துபோயிற்றே என்று 
ஒளியிலே போயொளித்தால்‌ ஒளி விட்டு விடுமோ 
விடாதது போலறிந்தது துடர்ந்தது. அறிந்தது பிரிந்தது. 
தம்பிதமையன்‌ இரண்டு பெயர்‌. தம்பி வீட்டிலொரு திருடன்‌ 
நிதம்‌ திருடிக்‌ கொண்டு போவான்‌. தம்பி தமையனண்டை 
யில்‌ போயண்ணேயென்‌ வீட்டில்‌ நிதம்‌ திருடிக்‌ கொண்டு 
போகறுன்‌ நீ வந்தின்றைத்‌ தினம்‌ படுத்துக்கொள்ள 
வேணுமென்று சொன்னான்‌. நல்லது என்று வந்து 
படுத்துக்‌ கொண்டான்‌, பின்பு திருடன்‌ வந்து கதவைத்‌ 
தட்டினான்‌ அப்போது திருடன்‌ வந்தானென்று தமைய 
னுடனே சொல்வதனைக்‌ கள்ளன்‌ கேட்டோடத்‌ தம்பி, 
வெளியிலே புறப்பட்டான்‌. தமையன்‌ கள்ளன்‌ ஓடிப்‌ போனா 
னென்று தம்பியை நிறுத்திக்‌ கொண்டான்‌. தமையன்‌ 
போல்‌ சிவன்‌; தம்பியைப்‌ போல்‌ ஆன்மா, கள்ளனைப்‌ போல 
மலம்‌. 


இருவடி :--திருவடியாவது பரிபூரணமாயிருக்கும்‌. 
அதற்கு இரண்டு கால்‌ முளைக்திருக்குமோ? இல்லை. பின்னை 
யெப்படி?நிலவு கால்‌ வீசித்தென்றாற்‌ போலறிக, 


பன்னு தத்‌ துவரூபகமுக்‌ தத்‌ அவ தெரிசனம்‌ 
பகர்‌ தத்துவ சுத்தியுமான்ம ரூபகமு 
மின்னான்கு நின்மல சாக்கிரத்திலடக்கம்‌ 
இனி ஆன்ம தெரிசனமுஞ்‌ சிவரூபமுஞ்‌ 
'சொன்னோங்‌ காணின்‌ மலசொற்பனத்தின்‌ அடக்கஞ்‌ 
சுழுத்திதனிலொன்றுமிலைத்‌ துரியந்தன்னி 
லுன்னு மணுச்சுத்தி சிவதெரிசனஞ்‌ சிவயோக 
மோங்குர்‌ அரியாதீதத்‌ தடங்குஞ்‌ சிவபோகம்‌ 


அத்தனுரை சிவஞான போத மிரண்டதனி 

லறைகுவர்‌ தத்‌ துவ ரூபகமுமஞ்‌ சில 
வித்தகமாக்‌ தத்‌ துவ தெரிசனமு மாறில்‌ 

விளம்பிய தத்துவ சுத்தியும்‌ ஏமி 
லித்தகைமையான்‌ மரூபகழுமெட்டி. 

லியம்பான்ம தெரிசனமுஞ்‌ சிவரூபமொன்பான்‌ 
பத்தான்ம சுத்தி சிவதெரிசனம்‌ பின்‌ 

பகர்‌ சிவயோகம்‌ சிவபோகம்‌ பதினொன்றே. 


உண்மை நிட்டை கூடும்‌ உபாயம்‌ 


பக்குவம்‌ வந்துழி குருகடாட்சத்தினாலே உதித்த சிவ 
ஞானத்தான்‌ முப்பொருள்‌ உண்மையை அறிந்து, 
சூடானது நெருப்பை யடைந்த இடத்‌ தல்லது நீருக்குள 
தாகாத முறைமை போல யான்‌எனது என்னும்‌ தற்போதம்‌ 
கருவியை யடைந்த இடத்தல்லது ஆன்மாவுக்கு இயல்பாக 
உளதாகாது என்றறிந்து நீங்கிப்‌ படிகம்‌ போல ஆன்மா 
அடைந்ததன்‌ மயமாயிருக்கும்‌ தன்மையால்‌ கேவலத்தில்‌ 
ஆணவத்தை யடைந்து வியாபித்து அசைவற நின்றாற்‌ 
போலச்‌ சிவத்தையடைக்து வியாபித்து அசைவற நின்றவ 
புடைந்தன்‌ முயற்சியாலடைந்ததாய்க்கருதாது, வாயுவெங்கு 
நிறைந்து நின்றாலும்‌ தானறியாமல து தானாய்ச்‌ சீவித்துத்‌ 
தன்னையடைந்தாற்‌ போல இன்புருவாகிய சிவம்‌ தானே பிர 
காசித்துத்‌ தன்னை அடைந்த இடத்து, அது ஆன்மாவின்‌ 
தன்வசமாகாமல்‌ வலித்து இரும்பைக்‌ காந்தம்‌ வசம்‌ செய்‌ 
தாற்போல ஆன்மா அந்தச்‌ சிவானந்த வசமாய்‌ நின்றாற்‌ 
போலச்‌ சிவானந்த மயமாய்‌ நின்று இரும்பு அக்னிமயமாய்‌ 
நின்றாற்போலச்‌ சிவானந்த மயமாய்‌ நின்று தெரிவைப்‌ பரு 
வத்தில்‌ சேயிழையார்‌ ஈல்ல பருவத்‌ தலைவனோடு புல்கியுருகி 
யேயின்புருவாய்ப்‌ பக்குவத்தாலென்றாற்‌ போல ஆனந்தச்‌ 
இிதாகாசத்திலே முழுகிச்‌ சிப்பிவெள்ளியாய்த்‌ தோன்றின 
முறைமை போலவும்‌ சீதம்‌ வெம்மையை யடைந்த போதின்‌ 
பமாயிருக்தும்‌ வெம்மை நீங்கின இடத்துத்‌ அன்பமானாற்‌ 
போலவும்‌ விடய போகமனைத்தும்‌ இன்பமாய்த்‌ தோன்றி 
னும்‌ உபாதி நீங்கனவிடத்‌ அத்‌ அன்பமாய்த்‌ தோன்றுமாறு 
போலத்தோன்றாது வானந்த மின்பமயமாக இருத்தலால்‌ 
அதனைவிட்டு நீங்காமல்‌ அனுபவித்துக்கொண்டே யிருக்கு 
மென்று இப்படிப்‌ பலகாலும்‌ சிந்தித்துத்‌ தெளியத்தெளிய 
நிட்டைகூடும்‌. பக்குவமில்லாத இடத்து இந்த நிட்டை 
கூடாது, கூடாதானால்‌ புருவமத்தியிலே யருளிச்செய்யப்‌ 
பட்ட உபாய நிட்டை கூடவே உண்மை நிட்டையும்‌ கூடு 
மென்று அறிந்து அவ்வாறு நிற்க இருளிலே விழித்திட்ட 
வனைப்‌ போலச்சிவானந்த நிறைவிலே விழிக்க வேறொன்றும்‌ 
தோன்ருதென்றதாம்‌. 

உண்மை நிட்டை கூடுமுபாய முற்றும்‌, 


திருச்சிற்‌ மம்பலம்‌, 


LJ ந ந. ச ந LJ ட்ட 
சுத்தாவத்தைக்குத்‌ திட்டாந்தம்‌ 
கண்ணானது இராக்காலத்திருளினலே மறைறைப ட்டு 
இருளாய்‌ நிற்பது கேவலம்‌. கண்ணானது விளக்கு வந்த 
இடத்து இருட்டுச்‌ சிறிது நீங்க விளக்காய்‌ நின்று பதார்த்‌ 
தங்களைக்‌ கண்டு நிற்பது சகலம்‌, கண்ணானது விளக்குத்‌ 
கதகளி, கெய்‌, திரி, அக்கினி, ஒளி கூடித்‌ தொழிற்படும்‌ 
செய்தியறிதல்‌. 1. தகளி, நெய்‌, திரி, அக்கினி, ஒளி 
இவ்வைந்தும்‌ தனித்தனித்‌ தொழிற்படாது, ஒருவன்‌ தனித்‌ 
தனித்‌ தொழிற்படுத்திக்‌ கூட்டுவித்தலும்‌ கண்ணுக்கு 
விளக்கினிடமாய்க்‌ காணும்‌ செய்தியொழிந்து விளக்குக்குக்‌ 
காணு ம்செய்தியில்லையென்று நிற்பது. 


.2. கண்ணுக்கு விளக்கு பதார்த்தங்களைக்‌ காட்டுகிற 
தொழிக்து சூரியனைக்‌ காட்டாதென்று ஒருவராலறிந்து 
வீளக்கினிடத்திலே பற்றற்று நிற்பது. 


8. விளக்கைக்‌ கண்டறிக்‌து நீங்கினது கண்ணேயல்‌ 
லாமல்‌ வேறேயொருவன்‌ ரூதலில்லை, கண்ணே முதன்மை 
என்று நிற்பது. 


4. கண்ணானது சூரியகிரணம்‌ கூட்டினாலல்லது 
தாஞய்க்‌ காணும்‌ செய்தியில்லை என்று நிற்பது. 


5. கண்ணுக்கு இராக்‌ காலமெல்லாம்‌ விளக்கைக்‌ 
கொண்டு காட்டியும்‌, பகற்காலம்‌ சூரியன்‌ ரெணத்தினாலே 
காட்டிக்கொண்டு கிற்பரென்றறிவ அ. 


6. கண்ணொளி குரியரெணத்தைப்‌ பொருந்தியிருக்‌ 
இறதனாலே காட்டும்‌ தொழில்‌ செய்வேனென்று சொல்ல 
குரியரெணத்தைப்‌ பொருந்தின கண்‌ மற்றொருவன்‌ 
கண்ணுக்குக்‌ காட்டமாட்டா தென்றறிர்து எல்லாக்‌ கண்‌ 
ணுக்கும்‌ சூரியகரணமே காட்டுமென்று கண்டு மிற்றல்‌, 


7. கண்ணொளியானது சூரிய ரெணத்தினாலே பதார்த்‌ 


தங்களில்‌ பற்றுதல்‌ விட்டு கிரணத்தையே நோக்கிக்‌ 
கொண்டு நிற்பது. 


8, கண்ணொளியானது கிரணத்திலே யடங்கி நிற்பது 
வேயல்ல.து மேலே சூரியனில்லையென்று சொல்ல கிரணம்‌ 


61 


வந்து கண்ணையும்‌ பதார்த்தத்தையும்‌ காட்டினது போல, 
சூரியனையும்‌ காட்டும்‌. அப்படிக்‌ கிரணத்தினாலே சூரியனைக்‌ 
கண்டார்‌ கண்ணுக்குப்‌ பிரயோசனமென்று மறுக்கச்‌ சம்‌ 
மதித்து இருளிலே கண்ணொளியடங்கியிருப்பது போலக்‌ 
கிரணத்திலே கண்ணொளி யொன்றாய்‌ நிற்கக்‌ கண்‌ 
ணொனளியும்‌ சீவியாது கண்ணுக்குள்ள கூற்றமும்‌ நீங்கும்‌, 
கண்ணொளியான்‌ து கிரணத்திலே அடங்கி நிற்கவே குரியன்‌ 
தோன்றும்‌. அதை நீங்காமற்கண்டு நிற்பதுவே கண்ணுக்கு 
உள்தீபம்‌, 


உன்மனை வகுப்புத்‌ தெரிசனை 


அபானத்துக்கும்‌ இலிங்கத்துக்கும்‌ நடுவே முக்‌ 
கோணம்‌. அசபையுமிலிங்கந்துடங்கி உந்திக்குக்‌ கீழ்‌ ஓங்‌ 
காரமும்‌ ஹ்ரீங்காரமும்‌ முக்கோணத்தைச்‌ ரூழ்கீது சொரி 
தழல்‌ பிரகாசமாயிருக்கும்‌, உந்திக்குமேல்‌ நாலங்குலத்திலே 
அகாரம்‌ கொழுந்துவிட்டெரிகின்ற அக்கினிப்‌ பிரகாச 
மாயிருக்கும்‌, மார்பிலே உகாரம்‌ சந்திரனும்‌ சூரியனும்‌ 
கூடிய பிரகாசமாயிருக்கும்‌. நாவடியிலே மகாரம்‌ மின்னொளி 
போன்றிருக்கும்‌. விர்துவுக்கு மேல்‌ சூன்றங்குலத்திலே 
அர்த்த சந்திரன்‌ வாளொளி போன்றிருக்கும்‌, அர்த்த 
சந்திரனுக்கு மேல்‌ மூன்‌ றங்குலத்திலே நிரோதி புகையொளி 
போன்றிருக்கும்‌. நிரோதிக்கு மேல்‌ கமூன்றங்குலத்திலே 
நாதம்‌ மாணிக்க வொளியாயிருக்கும்‌. உச்சித்தலையில்‌ 
நாதாந்தமிரண்டும்‌ மின்னொளி போன்றிருக்கும்‌, உச்சித்‌ 
தலைக்கு மேல்‌ நாலங்குலத்திலே சத்தி நூறாயிரங்கோடி 
ஆதித்தர்‌ உகயகாலத்துப்‌ பிரகாசமாயிருக்கும்‌. அதற்கு 
மேல்‌ காலங்குலத்திலே வியாபினி நாராயிரங்கோடி ஆதித்த 
வட்டத்துள்ளே நீராளமான இளியாயிருக்கும்‌. அதற்கு 
மேல்‌ மூன்றங்குலத்திலே சமனை நூறாயிரங்கோடி அதித்தர்‌ 
வெயிற்பிரகாசமாயிருக்கும்‌, அதற்குமேல்‌ ஓரங்குலத்திலே 
உன்மனை இருளாயிருக்கும்‌. அதற்கு மேலோரங்குலத்திலே 
வியோம ரூபிணி ஞானாகாசமாயிருக்கும்‌. அதற்கு மேல்‌ 
ஓரங்குலத்திலே அநந்தை ஞாஈவாழியாயிருக்கும்‌. அதற்கு 
மேல்‌ ஓரங்குலத்திலே அனாதை ஞானக்கண்ணாடியா 
யிருக்கும்‌. அதற்கு மேல்‌ ஓரங்குலத்திலே அனாசிருதை 
நூராயிரங்கோடி பூர்ண சந்திரர்‌ கூடின பிரகாசமாயிருக்‌ 
கும்‌. அதற்கு மேலுபதேசம்‌ புண்ணிய குருவின்‌ தண்ணளி 
தீருமே-தெரிசனை முற்றும்‌. 


63 


மூலாதாரத்திலே மூத்த ஈயினார்‌ 600. பிருதுவியில்‌ 
பிரமா 6000. அப்புவில்‌ விட்டுணு 6000. தேயுவில்‌ 
உருத்திரன்‌ 6000. வாயுவில்‌ மகேசுரன்‌ 1000. ஆகாசத்தில்‌ 
சதாசிவம்‌ 1000, ஈாதாந்தத்தில்‌ தெக்ஷணாகூர்த்தி 1000. 
ஆக நாளொன்றுக்கு 21600 சுவாசம்‌ உருச்செபிக்கும்‌ 
மூலாதாரத்தில்‌ அசபை இயக்கம்‌. 


நீடுஞ்சிவரிலை பன்னிரண்டங்குலம்‌ 
ஓடியுயிரெழுந்தோங்கி யுதித்திடும்‌ 
நாடுமினாதாந்த ஈம்பெருமானுகச்‌ 
தாடுமிடந்திருவம்‌ பலந்தானே, 


தெளிவுகுருவின்‌ றிருவார்த்தை கேட்டல்‌ 
தெளிவு குருவின்‌ நிருகாமஞ்‌ செப்பல்‌ 
தெளீவு குருவின்‌ மிருமேனி காண்டல்‌ 
தெளிவுகுருவுருவஞ்‌ சிக்தித்தல்‌ தானே 


எட்டு மண்டலத்துளே யிரண்டுமண்டலம்‌ வளைக்‌ 
திட்ட மண்டலத்துளே யெண்ணியாறு மண்டலர்‌ 
தொட்டமண்டலத்துளே தோன்று மூன்றுமண்டல 
நட்டமண்டலத்‌துளே நாத னாடு கின்றதே. 


முற்றும்‌ 


ஞானம்‌ உணர்த்தும்‌ முறைமை 


ஞானத்துக்குப்‌ பக்குவமானான்‌ ஒருவன்‌ தனக்குக்‌ 
கன்ம ஒப்பு மலபரிபாகம்‌ உண்டான காலத்திலே எழுந்‌ 
தருளின பரமசிவமான ஞானாசாரியனைத்‌ தரிசனம்‌ பண்‌ 
ணிச்‌ சீர்‌ பாதங்களில்‌ வணங்கி நின்று அடியேனுக்கு ஞான 
போதனை அருளிச்‌ செய்ய வேணுமென்று கேட்க, 
அப்போது ஞானாசாரியர்‌ ஆனவர்‌ சிஷ்யனைப்‌ பார்த்து 
வாராய்‌ மாணவகனே ஞானபோதனையறியுமிடத்துப்‌ பதி 
யென்றும்‌, பசுவென்றும்‌, பாசமென்றும்‌ சொல்லப்பட்ட 
பொருள்‌ மூன்று. இதில்‌ பதியாவது சிவம்‌. பசுவாவது 
ஆன்மா. பாசமாவது ஆணவம்‌. மாயை காமியமென்றும்‌ 
பெயர்‌ பெற்றிருக்கும்‌. இதில்‌ பசுவாகிய ஆன்மா பாசமான 
ஆணவ மாயை காமியங்களாயெ பாசத்தை நீக்கிக்கொண்டு 
பதியாகிய சிவத்திலே கூடுகிறது முத்தி. முடிவாயெ 
மோட்சமெனப்படும்‌. இதையறியும்‌ மார்க்கமே ஞான 
போதனை என்னப்படும்‌. ஆகையால்‌, வாராய்‌ மாணவகனே 
எண்சாண்‌ உடம்பான சரீரத்திலே பொருந்திய கருவி கர 
ணங்களிலே சுகதுக்கங்களை அனுபவிக்கப்பட்ட ஆன்மா 
வாகிய நீ யொருத்தன்‌ உண்டே, உன்னை இன்னானென்று 
சொல்லப்பா என்று கேட்ட அசாரியரைப்‌ பார்த்து உடன்‌ 
சொல்லுவது, வாரீர்‌ சுவாமியாரே, நானாரோவென்று 
கேட்பீராகில்‌ சொல்லுகிறேன்‌. பிருதுவி என்று சொல்லப்‌ 
பட்ட பூதமே ஆன்மாவாகிய கான்‌ என்று சொன்ன 
சீடனைப்‌ பார்த்து ஆசாரியார்‌ சொல்லுகிறார்‌. வாராய்‌ 
மாணவகனே, பிருதுவி மீயாயெ :பூதமானது உருத்‌ 
தரித்துக்கொண்டு எண்சாண்‌ உடம்பாகிய மயிர்‌ எலும்பு 
நரம்பு தோல்‌ தசை என்று சொல்லப்பட்ட அஞ்சு விதங்க 
ளாக இருக்கும்‌. இப்படி இருக்கிறோம்‌ என்றும்‌ தான்‌ அறி 
யாது; வேறே வரப்பட்ட பொருள்களையும்‌ அறியமாட்டா து. 
இறந்தான்‌ ஓருவன்‌ சரீரம்‌ கிடக்க, உயிர்‌ போயிற்று என்று 
கிலேசப்படுவது தெரியும்‌. ஆதலால்‌ பிருதுவி ஆகிய பூதம்‌ 
நீயல்ல. உன்னை வேறே காண்பாயாக என்று ஆசாரியர்‌ 
சொன்னவுடனே சீடன்‌ சொல்லுவது, வாரீர்‌ சுவாமியாரே, 
தேவரீர்‌ போதித்த போதனையாலே பிருதுவி நானல்ல 
என்பது கண்டு கொண்டேன்‌, இனி அப்புவாயெ பூதம்‌ 
நானென்று சொன்ன டனைப்‌ பார்த்து, ஆசாரியர்‌ 
சொல்லுவது, வாராய்‌ மாணவகனே அப்புவான து உன்னி 


65 
டத்திலே இருந்து பகம்‌ செய்து கொண்டு மச்சை, 
உதிரம்‌, நீர்‌, சுக்கிலம்‌, மூளை என்கின்ற அஞ்சு விதங்களாக 
இருக்கும்‌, இப்படி இருக்கிறோம்‌ என்று தன்னைத்தான்‌ 
அறியமாட்டாது; பிற பொருளையும்‌ அறியமாட்டாது 
அசத்து. ஆதலால்‌, அப்புவாகிய பூதம்‌ நீயல்ல, உன்னை 
வேறே காண்பாயாக என்று ஆசாரியார்‌ சொன்னவுடனே, 
சீடன்‌ சொல்லுவது, வாரீர்‌ சுவாமியாரே! அப்புவாயெ 
பூதம்‌ நான்‌ அல்ல என்பது கண்டுகொண்டேன்‌. இனி 
தேயு என்கற பூதமே மான்‌ என்று சொன்ன னைப்‌ 
பார்த்து, ஆசாரியார்‌ சொல்லுவது, தேயுவாகிய பூதம்‌ 
உன்னிடத்திலே சுட்டு ஒன்றிவித்‌ துக்கொண்டு ஆகாரம்‌, 
பயம்‌, மைதுனம்‌, சோம்பு, நித்திரை என்கின்ற அஞ்சு 
காரியங்களாகி இருக்கும்‌, இப்படி இருக்கிறோம்‌ என்று 
தன்னைத்‌ தான்‌ அறியமாட்டாது அசத்து. ஆதலால்‌ தேயு 
வாகிய பூதம்‌ நீயல்ல. உன்னை வேறே காண்பாயாக என்று 
சொன்ன ஆசாரியாரைப்‌ பார்த்துச்‌ சீடன்‌ சொல்லுவது, 
தேயுவாகிய பூதம்‌ நானல்ல என்பது கண்டுகொண்டேன்‌. 
இனி வாயுவாகிய பூதமே நானென்று சொன்ன சீடனைப்‌ 
பார்த்து ஆசாரியார்‌ சொல்லுவது, வாயுவானது உன்னி 
டத்திலே சலித்து திரட்டிக்கொண்டு ஓடல்‌, நடத்தல்‌, 
நிறுத்தல்‌, இருத்தல்‌, கடத்தல்‌ என்கின்ற அஞ்சு காரியங்‌ 
களாகவும்‌ உச்சுவாச, நிச்சுவாசங்களாகவும்‌ இருக்கும்‌. 
இப்படி இருக்கிறோமென்று தன்னைத்தானறிய மாட்டாது; 
பிற பொருளையும்‌ அறியமாட்டாது அசத்து, ஆதலால்‌ 
வாயு பூதம்‌ நீயல்ல, உன்னை வேறே காண்பாயாக என்று 
சொன்ன ஆசாரியாரைப்‌ பார்த்துச்‌ சீடன்‌ சொல்லுவது, 
வாயுவாயெ பூதம்‌ கானல்ல என்பது கண்டுகொண்டேன்‌: 
இனி ஆகாசம்‌ என்கின்ற பூதமே கான்‌ என்று சொன்ன 
சீடனைப்‌ பார்த்து ஆசாரியார்‌ சொல்லுவது, ஆகாசமாகிய 
பூதம்‌ நிரந்தரமாக காலு பூதத்துக்கும்‌ இடங்கொடுத்துக்‌ 
கொண்டு உன்னிடத்திலே காம, குரோத, லோப, மோக 
மாச்சரியங்களாகிய அஞ்சு விதங்களாக இருக்கும்‌. இப்படி 
இருக்கிறோம்‌ என்று தன்னைத்‌ தானறிய மாட்டாது; 
வேறொரு பொருளையும்‌ அறியமாட்டானு அசத்து. ஆதலால்‌ 
ஆகாசமாகிய பூதம்‌ நீயல்ல. உன்னை வேறே காண்பாயாக 
என்று ஆசாரியார்‌ சொன்னவுடனே சீடன்‌ சொல்லுவது, 


2 


66 


ஆகாசம்‌ என்கிற பூதம்‌ கானல்ல என்பது கண்டுகொண்‌ 
டேன்‌. இந்தப்‌ பஞ்ச பூதங்களும்‌ ஒன்றையொன்று அறி 
யாததும்‌ கண்டு கொண்டேன்‌. இனி கான்‌ ஆரென்னில்‌, 
சோத்திராதிகளாயெ ஞான இந்திரியங்களே நான்‌ என்று 
சொன்ன சீடனைப்‌ பார்த்து ஆசாரியார்‌ சொல்லுவது;- 
ஞான இக்திரியங்களாவது செவி, தோல்‌, கண்‌, நாக்கு, 
மூக்கு என்கின்ற அஞ்சு விதங்களாக இருக்கும்‌. இந்த அஞ்‌ 
சுமே சத்தாதிகள்‌ வரப்பட்ட வாசலாக இருக்கும்‌. இப்படி 
இருக்கிறோம்‌ என்று தன்னைத்தான்‌ அறியமாட்டாது, 
அசத்து. ஆதலால்‌ ஞான இந்திரியங்கள்‌ அஞ்சும்‌ நீயல்ல, 
உன்னை வேறே காண்பாயாக என்று ஆசாரியார்‌ சொன்ன 
வுடனே சீடன்‌ சொல்லுவது, ஞான இக்திரியங்கள்‌ கானல்ல 
என்பது கண்டு கொண்டேன்‌. இனிச்‌ சத்தாதிகளே நான்‌ 
என்று சொன்ன சீடனைப்பார்த்து ஆசாரியார்சொல்லுவ அ, 
சத்தாதிகளானவை புலன்களாகச்‌ சத்தம்‌, பரிசம்‌, ரூபம்‌, 
ரசம்‌, கந்தம்‌ என்கிற அஞ்சு விதங்களாக இருக்கும்‌. அஞ்சு 
காரியமும்‌ உனக்குப்புறம்பாக இருநீது சோத்திராதியின்‌ 
வழியாகப்‌ பொருந்தி நிற்கும்‌. இப்படிப்‌ பொருந்தியிருக்‌ 
இறோம்‌ என்று தன்னைத்‌ தானறியமாட்டாது; பிறபொருகா 
யும்‌ அறியாது அசத்து. ஆதலால்‌ சத்தாதிகள்‌ ஐந்தும்‌ நீ 
யல்ல உன்னை வேறே காண்பாயாக என்று ஆசாரியார்‌ 
சொன்னவுடனே சீடன்‌ சொல்லுவது; சத்தாதிகள்‌ கான்‌ 
அல்ல என்பது கண்டுகொண்டேன்‌, சத்தாதிகள்‌ சோத்தி 
ராதிகளை அறியாது என்பதும்‌ கண்டேன்‌. சோத்திராதிகள்‌ 
சத்தாதிகளை அறியாது என்பதும்‌ கண்டேன்‌. சத்தாதிகள்‌ 
ஐந்தும்‌ ஒன்றை ஒன்று அறியாது என்பதும்‌ கண்டேன்‌. 
இனி வாக்காதிகளாகிய கன்ம இந்திரியங்களே நானென்று 
சொன்ன சீடனைப்‌ பார்த்து ஆசாரியார்‌ சொல்லுவது 
வாக்கா திகள்‌ ஆனவை அஞ்சும்‌ உன்னிடத்திலே அஞ்சு காரி 
யங்கள்‌ பண்ணுவிக்கும்‌. அது ஏதென்னில்‌, வாக்கு வசனிக்‌ 
கும்‌. பாதம்‌ கமனிக்கும்‌. பாணி, இடுதல்‌ ஏற்றுதல்‌ 
செய்யும்‌. பாயு மல விசர்க்கத்தை வீடும்‌, உபத்தம்‌ ஆனந்‌ 
தத்தை விடும்‌. உனக்களிக்கப்பட்ட சோத்திராதிகளைப்‌ 
போலே பார்ப்பாயாக, இப்படி இருக்கிறோம்‌ என்று 
தன்னைத்‌ தானறிய மாட்டாது; வாக்காதிகள்‌ ஒன்றை 
ஒன்று அறியமாட்டாது அசத்து, ஆதலால்‌ வாக்காதிகள்‌ 


67 
நீயல்ல. உன்னை வேறே காண்பாயாக என்று சொன்ன 
ஆசாரியாரைப்‌ பார்த்து சடன்‌ சொல்லுவது, வாக்காதிகள்‌ 
நானல்ல என்பதும்‌ கண்டுகொண்டேன்‌. இனி அந்தக்‌ 
கரணங்களே கான்‌ என்று சொன்ன சிடனைப்‌ பார்த்து 
ஆசாரியார்‌ சொல்லுவது, அந்தக்‌ கரணங்களாவது மனம்‌ 
என்றும்‌, புத்தி என்றும்‌, ஆங்காரம்‌ என்றும்‌, சித்தம்‌ 
என்றும்‌ காலு விதங்களாக இருக்கும்‌. இதில்‌ மனமானது 
இச்திரியத்தின்‌ வழியாக வரப்பட்ட புலாதிகளைப்‌ பற்றுதல்‌ 
செய்யும்‌. இப்படிப்‌ பற்றுதல்‌ செய்கிறோம்‌ என்றும்‌ 
தன்னைத்தான்‌ அறியமாட்டா து; ஐம்புலாதிகளையும்‌ அறிய 
மாட்டாது அசத்து. ஆதலால்‌, மனம்‌ நீயல்ல. இனி, 
புத்தியோ என்னில்‌, புத்தியானது மனம்‌ பற்றிய காரியங்‌ 
களைப்‌ புத்தி நிச்சயிக்கும்‌, இப்படி நிச்சயிக்கிறோம்‌ என்று 
தன்னைத்தான்‌ அறிய மாட்டாது; மனத்தையும்‌ அறிய 
மாட்டாது அசத்து. ஆதலால்‌ புத்தி நீயல்ல, இணி 
ஆங்காரமோ என்னில்‌ ஆங்காரமானது புத்தி நிச்சயித்த 
காரியங்களை எழுப்புதல்‌ செய்யும்‌, இப்படி எழுப்புதல்‌ 
செய்கிறோம்‌ என்று தன்னையும்‌ தானறியமாட்டாது; 
புத்தியையும்‌ அறியமாட்டாது அசத்து, ஆதலால்‌ 
ஆங்காரம்‌ நீயல்ல. இனி சித்தமோ என்னில்‌, சித்த 
மானது ஆங்காரம்‌ எழுப்பின காரியங்களைச்‌ சிந்திக்கும்‌. 
இப்படிச்‌ சந்திக்கிறோம்‌ என்றும்‌ தன்னையும்‌ தானறிய 
மாட்டாது அசத்து. ஆதலால்‌ சித்தம்‌ நீயல்ல, உன்னை 
வேறே காண்பாயாக. இங்ங்னம்‌ நீயல்ல என்று 
கழிச்கப்பட்ட தத்‌ அவம்‌ இருபத்திகாலும்‌ பிரகிருதிமாயை. 
ஆதலால்‌ இது கழிந்த இடம்‌ பிரதி மாயையான ௮ 
உன்னை விட்டு நீங்கிற்றென அறிவாயாக, இனி இந்தத்‌ 
தத்தவங்களாலேயே வரப்பட்ட காரியப்‌ பொருள்களை 
அனுபவிக்கப்பட்ட ஆன்மாவாயெ நீ ஒருத்தனுண்டு. உன்னை 
வேறே காண்பாயாக என்று ஆசாரியார்‌ சொன்னவுடனே 
சீடன்‌ சொல்லுவது, வாரீர்‌ சாமியாரே அந்தக்கரணங்கள்‌ 
நான்கும்‌ கானல்ல என்பது கண்டு கொண்டேன்‌, எப்படி. 
யென்னில்‌ எனக்கு மனம்‌ கலக்கமாயிருக்கிற து, மனந்தெளி 
வாயிருக்கிறது என்று சொல்லுகையால்‌ சொன்னான்‌ ஒரு 
வன்‌ வேறானான்‌. ஆகையால்‌ மனஸாதிகளாகிய அந்தக்‌ 
கரணம்‌ நானல்ல என்பது கண்டு கொண்டேன்‌. பிரகிருதி 
மாயை என்னை விட்டு நீங்னெதும்‌ கண்டு கொண்டேன்‌, 


868 


இனி, கான்‌ யாரோவென்னில்‌ வித்தியா தத்‌ துவங்களே 
நான்‌ என்று சொன்ன சீடனைப்பார்த்து ஆசாரியார்‌ 
சொல்லுவது, வாராய்‌ மாணவகனே வித்தியாதத்‌ தவத்தில்‌ 
காலமாவது உன்னுடைய வினையை நீ பொரிக்கும்‌ வேளை 
களாகவும்‌, பலன்களாகவும்‌ வெகுபுஅமைகளாகவுமிருக்கும்‌. 
இப்படி யிருக்கிறோம்‌ என்று தன்னைத்‌ தானறிய மாட்டா து; 
உன்னையும்‌ அறியாது அசத்து. ஆதலால்‌ காலம்‌ நீ அல்ல. 
இனி ரியதியோ என்னில்‌ நியதியானது உன்னுடைய 
வினையை நீ பொரிக்கும்பொழுத பிரியாது. இராசாக்‌ 
கண போல நிறுத்தும்‌; இப்படி நிறுத்துகறோம்‌ என்றும்‌ 
தன்னைத்‌ தான்‌ அறியமாட்டாது; காலத்தையும்‌ அறியாது; 
உன்னையும்‌ அறியாது அசத்து, ஆதலால்‌ நியதி நீ அல்ல, 
இனிக்கலையோ என்னில்‌ கலையாவது உன்னுடைய 
வினையை நீ யொடிக்கும்படிக்கு உன்னை மறைத்த ஆணவக்‌ 
தைச்‌ சிறிது நீக்கும்‌. இப்படி நீக்குகிறோம்‌ என்று தன்னைத்‌ 
தான்‌ அறியமாட்டாது; நியதியையும்‌ அறியமாட்டாது; 
உன்னையும்‌ அறியாது அசத்து. ஆறலால்‌ கலை நீ அல்ல. 
இனி வித்தையோ என்னில்‌, வித்தையான து உன்னுடைய 
வினையை நீ பொசிப்பிக்கும்படி அறிவை எழுப்பும்‌. உனக்கு 
இப்படி எழுப்புகறோமென்று தன்னைத்‌ தானறிய 
மாட்டாது. கலையையும்‌ அறியாது; உன்னையுமறியாது 
அசத்து. அதலால்‌ வித்தை நீ அல்ல. இனி அராகமோ 
என்னில்‌ அராகமானது உன்னுடைய வினையை நீ 
பொசிக்கும்பொழுது கூடின பொசிப்பைக்‌ கழ்ப்படுத்தி, 
கூடாத பொசிப்பிலே இச்சைகளை உண்டாக்கும்‌. இப்படிச்‌ 
செய்கிறோமென்று தன்னைத்‌ தானறிய மாட்டாது; வித்தை 
யையுமறியாது, உன்னையுமறியாது அசத்‌ து; ஆதலால்‌ 
அராகத்‌ தத்துவம்‌ நியல்ல. இனிப்புருடனோ எனில்‌ 
உன்னுடைய வினையை நீ பெரசிக்கும்பொழுது உன்னை 
அழுத்துதல்‌ செய்யும்‌. இப்படிச்‌ செய்கிறோமென்று 
தன்னைத்‌ தானறிய மாட்டாது; அராகத்தையும்‌ அறியாது; 
உன்னையும்‌ அறியாது, அசத்து, ஆதலால்‌ புருடத்‌ தத்துவம்‌ 
நீயல்ல. இணி மாயையோ என்னில்‌ மாயையான அ 
உன்னை மயக்கும்‌. இப்படி மயக்குகிறோம்‌ என்று தன்னைத்‌ 
தானறியமாட்டா த; புருடனையும்‌ அறியாது; உன்னையும்‌ 
அறியாது அசத்து, அதலால்‌ மாயையும்‌ நீயல்ல, 
இங்ஙனம்‌ சொல்லிக்‌ கழிக்கப்பட்ட தத்துவங்கள்‌ ஏழும்‌ 


69 


அசுத்த மாயா தத்துவம்‌ ஆதலால்‌ இவை நீயல்ல என்று 
கழிக்கப்பட்ட விடயத்தில்‌ அசுத்த மாயை உன்னை விட்டு 
நீங்கனதென அறிவாயாக, இவை எழு தத்‌. துவமும்‌ செய்கிற 
கோட்பாட்டை அறியும்‌ பொருளாகிய ஆன்மாவாயெ 
உன்னை வேறே காண்பாயாக என்று ஆசாரியார்‌ சொன்ன 
வுடனே சீடன்‌ சொல்லுவது, வாரீர்‌ சாமியாரே வித்தியா 
தத்‌ அவங்கள்‌ ஏழும்‌ நானல்லஎன்ப து கண்டுகொண்டேன்‌. 
அசுத்தமாயை நீங்கலான தும்‌ கண்டுகொண்டேன்‌. இனி 
கான்‌ ஆரோவென்னில்‌ சுத்த தத்துவங்களே நான்‌ என்று 
சொன்ன சீடனைப்‌ பார்த்து ஆசாரியார்‌ சொல்லுவது 
வாராய்‌ மாணவகனே! சத்த தத்‌ துவங்கள்‌ அஞ்சிலே சுத்த 
வித்தையாவ து உனக்குக்‌ கிரியைக்‌ குறைத்து ஞானத்தை 
ஏற்றிவைக்கும்‌. ஈசரம்‌ ஞானத்தைக்‌ குறைத்‌ துக்‌ கிரியையை 
ஏற்றிவிக்கும்‌. சாதாக்கியம்‌ ஞானமும்‌ கிரியையும்‌ 
ஒத்திருக்கும்‌. சத்தி தத்துவம்‌ கிரியையை ஏற்றிவிக்கும்‌. 
சிவதத்துவம்‌ ஞானத்தை ஏற்றிவிக்கும்‌. இங்ஙனம்‌ சொல்‌ 
லப்பட்ட தத்துவம்‌ அஞ்சும்‌ உனக்கு ஞானக்கரியைகளை 
அறிவிக்கும்‌. இப்படி அறிவிக்கிறோம்‌ என்று தன்னைத்‌ 
தானறியாது. அஞ்சும்‌ ஒன்றையொன்று அறியாது, 
உன்னையும்‌ அறியாது அசத்து, ஆதலால்‌ சத்த தத்து 
வங்கள்‌ நீயல்ல என்று கண்ட இடமே சுத்தமாயையான து 
உன்னை விட்டு நீங்னெதென அறிவாயாக. இனி உன்னை 
ஞானத்துக்குப்‌ பக்குவன்‌ என்று எனது கண்ணாலே 
உன்னைப்பார்த்தபோதே சஞ்சிதவினை உன்னைவிட்டு நீங்கிற்‌ 
மென்று அறிவாயாக. இங்ஙனம்‌ தத்துவங்கள்‌ 86ம்‌ உனக்‌ 
குப்புறம்பாக, நீ அகன்ற இடமே மூன்று மாயையும்‌ சஞ்சித 
பிராரத்தமாகிய வினையும்‌ கீங்கிற்றென அறிவாயாக, இனி 
உன்னை வேறே காண்பாயாக என்று ஆசாரியார்‌ 
அனுக்கிரகம்‌ பண்ணினது கேட்டு சடன்‌ சொல்லுவது 
வாரீர்‌ சுவாமியாரே, இங்ஙனம்‌ நான்‌ கான்‌ என்று எண்ணி 
யிருந்த தத்துவம்‌ (86ம்‌) நானல்ல என்பது கண்டு கொண் 
டேன்‌. மாயையும்‌ சஞ்சிதப்‌ பிராரத்தவினையும்‌ நீங்னெ தும்‌ 
கண்டேன்‌. சந்தேகமும்‌ தீர்க்தேன்‌. இனி அப்பால்‌ என்னை 
எனக்குத்‌ தெரியவில்லை. தேவரீர்‌ என்னை எனக்குத்‌ தெரியக்‌ 
காட்ட வேணும்‌ என்ற சீடனைப்‌ பார்த்து ஆசாரியார்‌ 
சொல்லுவது, வாராய்‌ மாணவகனே, இங்ஙனம்‌ தத்துவம்‌ 
86ம்‌ சானல்ல என்பது கண்டாயே. மூன்று மாயையும்‌ 


70 


வினையும்‌ நீங்கெதும்‌ கண்டாயே, இனி ஆன்மாவாகிய 
உன்னை இன்ன பொருளென்று கருதிய இன்னான்‌ என்று 
எனக்குச்‌ சொல்லப்பா என்று கேட்ட ஆசாரியாரைப்‌ 
பார்த்துச்‌ சடன்‌ சொல்லுவது, தத்‌ துவம்‌ 86ம்‌ நரனல்ல 
என்பது தெரியலானேன்‌. தேவரீர்‌ கடாட்சத்தினாலே 
மாயையும்‌ வினையும்‌ அகன்று நீங்கலானேன்‌. மேல்‌ என்னை 
எனக்குத்‌ தெரியவில்லை, அந்தகாரமாய்‌ மறைறப்ப 
ஒன்றையும்‌ காணேன்‌ என்று சொன்னவுடனே ஆசாரியார்‌ 
சொல்லுவது, வாராய்‌ மாணவகனே நீ ஒரு பொருளாய்‌ 
ஆன்மாஎன்று பெயர்‌ பெற்றிருந்து உன்னை உனக்குத்‌ 
தெரியவில்லையென்று சொல்லுகிருயே, இந்த நிலையை 
உன்னை மறைத்த ஆணவமலம்‌ என்று அறிவாயாக, இப்படி 
அந்தகாரமாய்‌ ஒன்றும்‌ உனக்குத்‌ தெரியா தபடிக்கு எந்தக்‌ 
காலமும்‌ இப்படி மறைத்திருக்கப்பட்ட மறைப்பே ஆணவ 
மல ரூபமென அறிவாயாக. இந்த ஆணவமானது இத்தனை 
நாளும்‌ இப்படியே உன்னை மறைத்துக்கொண்டு விடாது 
பற்றி நின்றதென்று அறிவாயாக என்று ஆசாரியார்‌ 


சொன்னவுடனே சீடன்‌ சொல்லுவது, வாரீர்‌ 
சுவாமியாரே இத்தனை நாளும்‌ என்னை மமைத்திருந்த 
ஆணவமலத்தையும்‌ கண்டு கொண்டேன்‌. அதன்‌ 


குணங்களையும்‌ அறிர்தேன்‌. இப்போது என்னை எனக்குத்‌ 
தெரியவேண்டும்‌ என்கிற ஒரு இச்சையானது என்னிடத்‌ 
திலே தோன்றியிருக்கிறது என்று சொன்ன சீடனைப்‌ 
பார்த்து ஆசாரியார்‌, வாராய்‌ மாணவகனே உன்னை 'நீயறிய 
வேணும்‌ என்கின்ற இச்சை உன்னிடத்திலே தோன்‌ றியதே 
சிவனுடைய திருவருட்‌ சத்தி அஞ்சிலே ஒரு சத்தியாயெ 
இச்சா சத்தி உன்னிடத்திலே பொருந்தி இணங்கி விளங்‌ 
கினது என்றறிவாயாக, என்று சொன்ன ஆசாரியாரைப்‌ 
பார்த்துச்‌ சீடன்‌ சொல்லுவது, வாரீர்‌ சுவாமியாரே என்‌ 
னிடத்திலே இச்சா சத்தி விளங்கி நின்ற தரிசனமும்‌ கண்டு 
கொண்டேன்‌. இப்பொழுது நான்‌ ஒரு பொருள்‌ அல்லவா, 
இந்த மலத்திலே முழுகிக்கொண்டுகிடக்கிறோமே, இந்த மல 
மானது நம்மை மறைத்துக்‌ கொண்டிருக்கிறதே, :இனி 
இத்தை விட்டு நீங்க வேணுமென்கிற ஒரு அறிவானது 
என்னிடத்திலே உண்டாகி இருக்கிறது என்ற சீடனைப்‌ 
பார்த்து ஆசாரியார்‌ சொல்லுவது, வாராய்‌ மாணவகனே 
உன்னை மூடி மறைத்திருக்கன்ற ஆணவமலத்தை விட்டு 


71 


நீங்க வேணும்‌ என்கின்ற அறிவானது உன்னிடத்திலே 
உண்டாயிருப்பதே ஞானசத்தி உன்னிடத்திலே பொருந்தி 
விளங்கினதென்று அறிவாயாக என்று ஆசாரியார்‌ சொன்ன 
வுடனே சீடன்‌ சொல்லுவது, வாரீர்‌ சுவாமியாரே என்‌ 
னிடத்திலே விளங்கெ ஞான சத்தியின்‌ தரிசனமும்‌ கண்டு 
கொண்டேன்‌. இப்பொழுது கான்‌ என்னை மறைத்திருந்த 
ஆணவமலத்தை ஞானசத்தியினாலே விட்டு நீங்கி நான்‌ 
வேறாக மலம்‌ வேறாக நீங்கினதும்‌ கண்டேன்‌, ஈநானாக ஆன்ம 
சொருபமும்‌ கண்டேன்‌. இப்பொழுதே அம்த மலமான 
ஆணவ மலத்தினது அந்தகாரமான வடிவமும்‌ அதனுடைய 
அறியாமையையும்‌ கண்டேன்‌. இது இந்தப்படியே கான்‌ 
தோன்றின நாளே உடந்தையாய்ப்‌ பொருந்தி இந்நாள்‌ 
வரைக்கும்‌ நின்றதை இப்பொழுது ஆசாரியன்‌ அணுக்‌ 
கிரகத்தாலே நீங்கத்‌ தன்னை அறிக்தோமே; இங்ஙனம்‌ தத்து 
வாதிகளையும்‌ இந்த ஆணவமலத்தையும்‌ வினயையும்‌ இது 
இது என்று பகுத்தறிர்த பொருளே ஆன்மாவாயெ நான்‌ 
என்று ஓரு தெளிவானது என்னிடத்திலே விளங்குகிற து 
என்ற சீடனைப்‌ பார்த்து ஆசாரியார்‌ சொல்லுவது, வாராய்‌ 
மாணவகனே இப்பொழுது உன்னிடத்திலே கெளிவு 
விளங்கிற்று என்றாயே இதுவே ஆன்ம தரிசனம்‌. இந்த 
ஆன்ம தரிசனமான இடமே கிரியா சத்தியானது உன்னிடத்‌ 
திலே பொருந்தி விளங்கினது என்றறிக என்று ஆசாரி 
யார்‌ அனுக்கிரகம்‌ பண்ணினவுடனே சீடன்‌ சொல்லுவது 
வாரீர்‌ சுவாமியாரே, உம்முடைய அனுக்ரெகத்தாலே ஆன்ம 
தரிசனமும்‌ கண்டேன்‌. என்னிடத்திலே விளங்கி நின்ற 
இரியா சத்தியினது தரிசனமும்‌ கண்டு கொண்டேன்‌, 
இப்போது எனக்கு ஒரு ஞானம்‌ தோன்றலாயிற்று. 
அது ஏதென்னில்‌ கான்‌ இத்தனைகாலமும்‌ மலத்திலே 
மூழுகிக்க்கொண்டு சனன மரண துக்கங்களை 
அடைந்து இடக்கப்பட்ட எனக்குத்‌ தேவரீர்‌ கடாட்‌ 
சத்தாலே மலாதிகள்‌ நீங்கலானேன்‌. இனி பரமசிவன்‌ 
சொரூபத்தை அறியவேணும்‌ என்று ஒரு ஞானம்‌ 
தோன்றினதென்ற சீடனைப்‌ பார்த்து, ஆசாரியார்‌ 
சொல்லுவது, வாராய்‌ மாணவகனே சிவனை அறிய வேணும்‌ 
என்று அறிவாகிய ஞானம்‌ உன்னிடத்திலே தோன்ற 
லானதே ஆன்மசுத்தி என்று அறிவாயாக. இந்த அவதரமே 
உன்னிடத்திலே திரோதான சத்தி கருணையாக விளங்கின 


72 


தென்று கண்டுகொள்வாயாக. இனி முன்‌ சொல்லப்பட்ட 
இச்சா சத்தி, ஞானசத்தி, கிரியா சத்தியாகிய மூன்று 
சத்தியும்‌ நீங்னெகென்‌ று கண்டு கொள்வாயாக. இனி சிவதரி 
சனம்‌ எப்படி என்னில்‌, நீ அறிவித்தால்‌ அறிகிறவன்‌ ஆகை 
யாலே உனக்கு இப்போது அறிவித்த அறிவே சிவரூபம்‌ 
என்று கண்டுகொள்வாயாக என்று ஆசாரியார்‌ சொன்ன 
வுடனே, சீடன்‌ சொல்லுவது, வாரீர்‌ சுவாமியாரே தேவரீர்‌ 
அனுக்கிரகத்தாலே ஆன்மசுத்தியும்‌ ஆனேன்‌.திரோதானம்‌, 
கருணையான தும்‌ கண்டேன்‌. மூன்று சத்திகளும்‌ நீங்க 
லான அம்‌ கண்டுகொண்டேன்‌. இங்கனம்‌ எனக்கு இப்படி 
அறிவித்த அறிவே, சிவரூபம்‌ என்பதும்‌ கண்டுகொண்‌ 
டேன்‌. சகல சந்தேகமும்‌ தீர்ந்தேன்‌. இனி அடியேனுக்குச்‌ 
இவெதரிசனம்‌ உணர்த்தவேணும்‌ என்ற சிடனைப்‌ பார்த்து 
ஆசாரியார்‌ சொல்லுவது, வாராய்‌ மாணவகனே இந்தச்‌ 
திவமானது உன்னீடத்திலே எக்காலமும்‌ உன்னைவிட்டு 
நீங்கா து நின்றதை உன்னை மறைக்கப்பட்ட ஆணவ மலத்‌ 
இதனது கோட்பாட்டினாலே சிவரூபம்‌ உனக்குத்‌ கோணா 
மல்‌இத்தனை காலமும்‌ மயங்கினாய்‌. இப்போது மலபரிபாக 
மானபடியினாலே உனக்குத்‌ தெரியலாயிற்று. இப்போது 
தெரியலானதே சிவரூபமானது, சகல ஆன்மாக்கள்‌ 
தோறும்‌ இப்படிக்‌ கலந்து தோன்றாமல்‌ விளங்கும்‌ என்று 
சருவ பரிபூரணமாய்த்‌ தோற்றம்‌ முடி.வில்லாமல்‌ இருக்கும்‌ 
என்றும்‌ ஆன்மாக்களுக்குக்‌ கன்ம ஒப்பு மலபரிபாகம்‌ வரும்‌ 
படிக்குப்‌ பஞ்சகிருத்தியங்களைச்‌ செய்‌ அவிக்கும்‌ ஓரு முதலாக 
நின்றதென்றும்‌ சிவத்தினுடைய வியாபக சொரூபங்களை 
அறிகறதே சிவதெரிசனம்‌ என்றும்‌ கண்டு கொள்வாயாக 
என்று ஆசாரியார்‌ சொன்னவுடனே சீடன்‌ சொல்லுவது 
வாரீர்‌. சுவாமியாரே, தேவரீர்‌ அனுக்கிரகத்தாலே சிவ 
தரிசனமும்‌ கண்டுகொண்டேன்‌. கிருதார்த்தன்‌ ஆனேன்‌. 
இனி அடியேனுக்குச்‌ சிவயோகம்‌ சொல்ல வேணும்‌ என்ற 
சிடனைப்‌ பார்த்து ஆசாரியார்‌ சொல்லுவது, வாராய்‌ 
மாணவகனே உனக்குச்‌ சிவயோகம்‌ அறிய வேணும்‌ 
என்னும்‌ அது உன்னிடத்திலே கேதோரோன்றலான 
படியினாலே உன்னிடத்திலே திருவருளாகிய பராசத்தி 
விளங்கினதென்று அறிவாயாக. இனிச்‌ சிவயோகம்‌ எப்படி 
யென உன்னீடத்திலே விளங்கி நின்ற திருவருளே 
அதுவாக நின்‌ றகொண்டு இங்ஙனம்‌ தோன்றப்பட்ட சிவ 


[2 


தரிசனம்‌. ஞானமாவது உன்னைவிட்டு நீங்காமல்‌ எந்நாளும்‌ 
இப்படியே நின்றுகொண்டு நீமுன்‌ சனனங்களிலே செய்த 
வினைகளையெல்லாம்‌ அவன்‌, அவள்‌, அது முன்னிலையாக 
ஊட்டிவித்து நின்றதென்று அறிந்து நீ ஒரு முன்னிலைகளை 
நாடாது உனக்கு ஒரு சுதந்தரம்‌ இல்லாமல்‌ எல்லாம்‌ சிவன்‌ 
செயல்‌ என்றும்‌, உன்‌ செய்தியெல்லாம்‌ சிவன்‌ செய்தி 
என்றும்‌ நீ ஒன்றையும்‌ கோசரியாமல்‌ சிவபோகம்‌ மேலிட 
உன்னுடைய போதம்‌ கீழ்ப்பட நிற்பதுவே சிவயோகம்‌ 
எனப்படும்‌. இவ்விடமே........இவ்விடமே பராசத்தி நீங்கி 
நின்றது என்று கண்டுகெ.ள்வாயாக என்று ஆசாரியார்‌ 
சொன்னவுடனே சீடன்‌ சொல்லுவது, வாரீர்‌ சுவாமியாரே 
தேவரீர்‌ அதுக்ரெகத்தாலே சிவயோகம்‌ அடையலானேன்‌. 
கன்ம மலமாகிய ஆகாமிய வினை ஈட்டமானதும்‌ திருவருட்‌ 
சத்தி அஞ்சும்‌ இவ்விடத்திலேவிட்டு நீங்னெ.தும்‌ கண்டேன்‌. 
இனி அடியேனுக்குச்‌ சிவபோகமாகிய கேயத்து அழுந்து 
தலைச்‌ சொல்லவேணும்‌ என்ற சீடனைப்பார்த்து ஆசாரியார்‌ 
சொல்லுவது வாராய்‌ மாணவகனே, சிவபோகம்‌ எப்படி, 
என்னில்‌ நீ சிவனைக்கூடினது என்றும்‌, உன்னைச்‌ சிவன்‌ கூடி 
னத என்றும்‌ சொல்லப்பட்ட நினைப்பும்‌ மறப்பும்‌ இல்லாமல்‌ 
நீ அறிந்தவனும்‌ ஆகாமல்‌ அறியாதவனும்‌ ஆகாமல்‌ நீரிலே 
முழுனெவன்‌ எப்படி மீறாக்குள்ளே அடங்கி நின்றானோ 
பொன்னானது குளிகையிலே எப்படி அடங்கி நின்றதோ 
நிறைய உண்டவன்‌ எப்படி இறுமாந்து இருப்பனோ அப்‌ 
படிப்போல அவபோகத்திலே கலந்து வேறற நிற்பதுவே 
கேயத்து அழுந்தல்‌ என்று அறிவாயாக, இது முத்தி முடி 
வாகிய சாயுச்சியம்‌ என்பது கண்டுகொள்க. இதற்குப்‌ பிர 
மாணம்‌ சிவபோகசாரம்‌, 


““இந்தனத்தி லங்கி எரியுறுநீர்‌ தேனிரதம்‌ 
கந்தமலர்ப்‌ போதுவான்‌ காலொளிகண்‌-சக்ததமும்‌ 
அத்துவித மானதுபோல்‌ ஆன்மாவம்‌ சசனுமாய்‌ 
மத்தியிலே நிற்கும்முறை” 

என்றும்‌, 
மனையில்‌ வருபோக மாதா மக்கள்‌ பாச 
வினையிலமுக்திவிடாகே-உணயிழந்து 
காணாமல்‌ கண்டதைக்‌ காட்சிபெறக்‌ கலந்து 
பூழூமைல்‌ எப்போதும்‌ பூண்‌ 

10 


74 


என்றும்‌ வருவனவற்றால்‌ காண்க. இப்படியாகிய 
உணர்த்தும்‌ முறைமையாகிய ஞானமானது கைகூடா 
விட்டால்‌ வேறொன்றாலும்‌ ஆன்மாக்களுக்குச்‌ சனன 
மரணம்‌ அறுதலும்‌ சிவனைக்‌ கூடுதலும்‌ கிடையாது 
என்று அறிக. இதற்குப்‌ பிரமாணம்‌ தருவும்தியார்‌ :- 

அவிழாதிருக்கும்‌ அறிவுடன்‌ நின்‌ றவர்க்கு 

அவிழும்‌ இவ்வல்லலென்‌ அறுந்த பற 

அன்றி அவிழாதென்றுந்தி பற” 
என்றும்‌ வருவனவற்றால்‌ காண்க என்று ஆசாரியார்‌ 
சொன்னவுடனே சீடனானவன்‌ பேசும்‌ உரை இல்லாமல்‌ 
சிவானந்தாதிபோகம்‌ மேலிடக்‌ கிருதார்த்தன்‌ ஆனான்‌. 


ஞானம்‌ உணர்த்தும்‌ முறைமை முற்றும்‌ 


பஞ்சபூதத்கில்‌ தசகாரியத்தின்‌ வகை 


பஞ்சபூதத்திலே கானே தசகாரியத்தின்‌ வகை விரித்த 
உரை. சிவரூபமுதல்‌ சிவபோகம்‌ மட்டும்‌ தசகாரியம்‌. 


பூததரிசனம்‌ 

பூதங்களாவன:--9ரு துவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம்‌ 
ஆக 6. இதில்‌ பிருதுவியாவது : காரண தத்துவம்‌ என்றும்‌, 
காரியதத்‌துவம்‌ என்றும்‌ 2. இதில்‌ காரணம்‌ 1. கந்தத்தை 
உடைத்தாய்‌ அழிந்துபோம்‌. காரியம்‌ 8. அஃதாவது புறம்‌ 
பில்‌ பிருதுவி நூறுகோடி யோசனை விஸ்‌தீரணமாய்க்‌ 
கிடப்பது 1. உடம்பில்‌ பிருதுவி, மயிர்‌, எலும்பு, தோல்‌, 
நரம்பு, தசை ஆக அஞ்சாக நிற்பது 1. வனத்தில்‌ பிரு துவி 
ஆக்கிராணம்‌ கந்தத்தைக்‌ திரகிக்கைக்குஇடமாய்‌ நிற்பது 1. 
ஆக 8. இவையிற்றில்‌ கடின தாரகங்கள்‌ இருக்கும்படி 
புறும்பில்‌ பிருதுவி நூற்று நாற்பது நாகத்தையும்‌ ஏழு 
பாதாளத்தையும்‌ பூமியில்‌ இவ்வருஷத்தையும்‌ மகாமேரு 
முதலாகிய பருவதங்களையும்‌ சக்கரவாளத்தையும்‌ பூலோகம்‌ 
முதலாயெ சத்தலோகங்களையும்‌ இதற்கு வித்தியாகிய 
நாற்றெட்டுப்‌ புவனங்களையும்‌ தரித்துக்கொண்டு நிற்பது 
தாரகம்‌, இவையிற்றில்‌ சிக்கனவு கடினம்‌. இனி உடம்‌ 
பில்‌ பிரு துவி என்பு முதலான வன்மை சிக்கனவு கடினம்‌. 
பாதாதிகேசம்‌ முதல்‌ என்பு முதலானவற்றைத்‌ தரித்துக்‌ 
கொண்டு நிற்பது தாரகம்‌, 


சீவனத்தில்‌ பிருதுவி ஆக்கிராணம்‌ கக்தத்தை வாங்கு 
மது சிக்கனவு. கந்தம்‌ கிராணத்தில்‌ ஆறுமது தாரகம்‌. 
அறிவில்‌ சாரணமாகிய பிருதுவி தரிரிக்கும்படி முன்‌ 
சொன்ன காரிய வித்தியான மூன்று வகையும்‌ அறிவினால்‌ 
தரித்துக்கிடப்பது தாரகம்‌. அவையிற்றைத்‌ தனதாக அபி 
மானம்‌ பண்ணுமது சிக்கனவு. ஆகப்‌ பிருதுவியின்‌ 
குணம்‌ 6. 


அப்புவாவது : -காரணதத்துவம்‌ என்றும்‌, காரிய 
தத்துவம்‌ என்றும்‌ இரண்டு வகைப்படும்‌. இதில்‌ காரணம்‌ 
ஒன்று இரசத்தை உடைத்தாய்‌ அழிந்துபோம்‌. காரிய 
தத்துவம்‌ மூன்று, அவையாவன புறம்பில்‌ அப்பு ஆயிரங்‌ 


76 


கோடி யோசனை விஸ்தீரணமாய்‌ இருப்பது 1. உடம்பில்‌ 
அப்பு ஓடு, நீர்‌, உதிரம்‌, சுக்கிலம்‌, மூளை, மச்சை ஆக 5 ஆக 
நிற்பது. சிவனத்தில்‌ அப்பு சிங்நுவை இரசத்தைக்‌ இர 
கிக்கைக்கு இடமாய்‌ இருப்பது 1. இவையிற்றில்‌ குளிர்ச்சி. 
கெகிழ்ச்சி இருக்கும்படி புறம்பில்‌ அப்பு உட்டண த்தைக்‌ 
கூடு ஆழித்‌ தன்னிலையில்‌ குளிர்ந்து நிற்பது , குளிர்ச்சி, 
தன்னுடன்‌ சேர்ர்தவைகளை இளகப்‌ பண்ணுமது 
கெகிழ்ச்சி. உடலில்‌ அப்பு ஓடு, நீர்‌ முதலான ஐந்தும்‌ சுரத்‌ 
தில்‌ வாதைப்‌ படுகையால்‌ வாதைப்பட்டு ஆறித்தன்னிலை 
யில்‌ ரூனிர்ந்து நிற்பது குளிர்ச்சி; இவைகள்‌ இளகி இருப்‌ 
பது கெகிழ்ச்சி, சிவனத்தில்‌ அப்பு சிங்நுவை இரசத்தைக்‌ 
கிரகிக்கும்‌ அவதரத்தில்‌ வறண்ட நாவில்‌ அன்றியே மற்றை 
நாவுக்தெமாய்‌ இருப்பது குளிர்ச்சி, காவில்‌ நீர்‌ ஊறுமது 
நெகிழ்ச்சி. அறிவில்‌ காரணமாகிய அப்பு இருக்கும்படி 
தாரகமும்‌ கடினமுமான பதார்த்தங்களில்‌ இதம்‌ குளிர்ச்சி, 
அவைகளாக அறிவைக்‌ கரையப்‌ பண்ணுமது நெகிழ்ச்சி, 
ஆக அப்புவின்‌ குணம்‌ 8. 


தேயுவாவது:--காரண தத்துவம்‌ என்றும்‌ காரிய தத்து 
வம்‌ என்றும்‌ இரண்டு வகைப்படும்‌. இதில்‌ காரணம்‌ 1. 
உரூபத்தை உடைத்தாய்‌ அழிக்துபோம்‌. காரியதத்‌ துவம்‌ 8. 
இதில்‌ புறம்பில்தேயு பதினயிரங்கோடியோசனை விஸ்‌ ரண 
மாய்‌ இருப்பது 1. உடலில்‌ தேயு, பசி ஆடியது; பயமாகிய 
தண்ணீர்த்தாகம்‌, சோம்பு, உறக்கம்‌, மைதுனம்‌ ஆக்‌ ஐந்‌ 
தாக நிற்பது 1. சீவனத்தில்‌ தேயு சட்ச ரூபத்தைக்‌ கிரடிக்‌ 
கைக்கு இடமாய்‌ இருப்பது 1. இவையிற்றில்‌ சுடுதலும்‌ 
ஒன்றுவித்தலும்‌ இருக்கும்படி புறும்பில்‌ தேயு ஓளியாய்த்‌ 
தெரிவித்துக்கொண்டு நிற்பது. சுடுதல்‌ தகனப்படுத்திச்‌ 
செல்வது. ஓன்றுவித்தல்‌ உடலில்‌ தேயு பசிமுதலான 
ஜட்தும்‌ தோற்றல்‌ சுடுதல்‌ இவை ஐந்தும்‌ திருத்தி வருதல்‌ 
ஒன்‌ றுவித்தல்‌. சீவனத்தில்‌ தேயு சட்சுவுக்கு ரூபங்களைக்‌ 
காட்டுதல்‌ சுடுதல்‌. ரூபத்துடன்‌ சட்சுவைக்‌ கலப்பித்தல்‌ 
இன்றுவித்தல்‌. இனி அறிவில்‌ காரணமாகிய தேயு இருக்‌ 
கும்படி அறிவிலே காரகம்‌ கடினமாய்‌ இதப்பட்டுக்‌ கவிழ்க்‌ 
திருப்ப தாய்ப்‌ பதார்த்தங்களை அறிவிலே விளக்கம்‌ செய்‌ 
திருப்பது சுடுதல்‌. அவையிற்றை ஓன்றுபடச்‌ செய்வது 
ஒன்றுவித்தல்‌. ஆகத்‌ தேயுவின்‌ குணம்‌ 8, 


7 


வாயுவாவது :--கரரண தத்துவம்‌ என்றும்‌ காரியதத்‌ 
அவம்‌ என்றும்‌ இரண்டு வகைப்படும்‌. இதில்‌ காரணம்‌ 1. 
பரிசத்தை உடைத்தாய்‌ அழிந்துபோம்‌. காரியதத்‌ துவம்‌ 8. 
இதில்‌ புறம்பில்‌ வாயு நாறாமிரங்கோடி யோசனை விஸ்‌ 
தீரணமாய்‌ இருப்பது 1. உடலில்‌ வாயு நிற்றல்‌, கடத்தல்‌, 
கத்தல்‌, சுழல்தல்‌, சலிப்பு ஆக 5 இப்படி அஞ்சாக நிற்பது 
1. சிவனத்தில்‌ வாயு தொக்குப்‌ பரிசத்தை அறிய இடமாய்‌ 
இருப்பது 1. ஆக 8. இவையிற்றில்‌ சலிப்பும்‌ திரட்டுதலும்‌ 
இருக்கும்படி புறம்பில்‌ வாயு காலங்களைப்பற்றி வாடையா 
யும்‌, கொண்டலாயும்‌, தென்றலாயும்‌, கோடையாயும்‌ திக்கு 
கள்‌ இடமாகச்‌ சலிப்பது, சலித்தல்‌. மகாமேருவில்‌ கொடு 
முடியாகிய சிகரத்தை இலங்கையில்‌ திரிகூட பருவதமாகப்‌ 
போடுதல்‌ முதலாக உள்ளன திரட்டுதல்‌, உடலில்‌ வாயு 
நிற்றல்‌ முதலான ஐந்தும்‌ செய்தல்‌, சலித்தல்‌, பாதாதி 
கேசம்‌ அளவாக உறுப்புக்களை ஒன்றுடன்‌ ஒன்று கூட்டா 
நிற்றல்‌ திரட்டல்‌, வேனத்தில்‌ வாயு தொக்கை வந்து பரிசித்‌ 
தில்‌ சலித்தல்‌. பாரித்தலுறுதல்‌ திரட்டுதல்‌, இனி அறிவில்‌ 
காரணமான வாயு இருக்கும்படி தாரககடினமாய்‌ இதமாய்க்‌ 
கவிழ்ச்து வெளிசெய்து ஒன்றுபட்டு நின்ற பதார்த்தங்‌ 
களிலே அறிவைப்‌ பரம்புவிப்ப.து, சலிப்பு. அந்தப்பதார்த்‌ 
தங்களைத்‌ தனதாக அறிவிலே சேர்ப்பது திரட்டுதல்‌. ஆக 
வாயுவின்‌ குணம்‌ 8. 

ஆகாசமாவது :-- காரணதத் துவம்‌ என்றும்‌ காரிய 
திதீதுவம்‌ என்றும்‌ இரண்டு வகைப்படும்‌. இதில்‌ 
காரண தத்துவம்‌ 1. சத்தத்தை உடைத்தாய்‌ அழிந்து 
போம்‌. காரிய தத்துவம்‌ 8. அவையாவன. புறம்பில்‌ 
ஆகாசம்‌ பத்து நாருயிரங்கோடி யோசனை விஸ்தீரண 
மாய்‌ இருப்பது 1. உடலில்‌ ஆகாசம்‌ காமம்‌, மோகம்‌, 
கோபம்‌, பயம்‌, லோபம்‌ ஆக 5 ஆக நிற்பது 1. சீவனத்தில்‌ 
ஆகாசம்‌ சோத்திரம்‌ சத்தத்தைக்‌ கிரகிக்கும்‌ இடமாக 
நிற்பது 1. ஆக 4, இவையிற்றில்‌ இடங்கொடுத்தலும்‌ தோய்‌ 
வறுதியும்‌ இருக்கும்படி புறம்பில்‌ ஆகாசம்‌ பிருதுவி 
முதலாக காலு பூதத்துக்கும்‌ இடமாய்‌ இருப்பது இடங்‌ 
கொடுத்தல்‌. நாலுபூதமும்‌ நீங்கின இடத்திலும்‌ தான்‌ நீங்‌ 
காதுகிற்றல்‌ தோய்வறுதி. உடலில்‌ ஆகாசம்‌ காமாதிகுணம்‌ 
ஐந்தும்‌ தற்போதத்தை உண்டாக்கிச்‌ செல்லுதல்‌ இடம்‌ 
கொடுத்தல்‌. இவைகள்‌ முன்சொன்ன பூதங்கள்‌ போல 


16 
வடிவைப்பற்றி உண்டாக்காமல்‌ வடிவற நிற்பது தோய்‌ 
வறுதி. இனிச்‌ சீவனத்தில்‌ ஆகாசம்‌ சத்தம்‌ தோன்று 
கைக்கு இடமாய்‌ இருப்பது இடங்கொடுத்தல்‌. அந்தச்‌ சத்‌ 
தம்‌ ஆகாசத்தில்‌ காணாதது தோய்வறுதி. இனி அறிவில்‌ 
காரணமான ஆலாசம்‌ இருக்கும்படி தாரக கடினமாய்‌ 
இதப்பட்டுக்‌ கவிழ்த்து வெளிசெய்து ஒன்றுபட்டு 
அவற்றில்‌ பரம்புவித்துச்‌ சேர்த்‌ துக்கொண்டு நிற்கும்‌. முன்‌ 
சொன்ன விரிவான பதார்த்தம்‌ அடங்கலுக்கும்‌ அறிவிலே 
இடமாக்கிச்‌ செல்லுமது இடங்கொடுத்தல்‌. அகண்ட பரி 
பூரணனாயெ சிவனுடைய பூரணத்துக்குள்ளே பசுமுதலும்‌: 
பாச முதலும்‌ ஒத்து நிற்பினும்‌ பொருளிலே தோயாமல்‌ 
நிறுத்தும்‌ பரமாகாசம்‌ போல இந்தப்‌ பதார்த்தங்களைச்‌ 
சைதன்னியனிடத்தில்‌ தோயாமல்‌ நிறுத்துவது தோய்‌ 
வறுதி. ஆக ஆகாசத்தின்‌ குணம்‌ 8. ஆகப்‌ பஞ்சபூ தக்குணங்‌ 
கள்‌ 40, அகப்‌ பஞ்ச பூதங்களாகிய குணி இப்படி தரி 
சிப்பான்‌. 

பிருதுவிக்கு விஷயம்‌ கந்தம்‌. கந்தாதி ஐந்தும்‌ 
குணம்‌. இந்திரியம்‌ கிராணமும்‌ உபத்தமும்‌ அவத்தைச்‌ 
சாக்கிரம்‌. வீசாக்கிரம்‌ லகாரம்‌. காடி இடை, பிங்கலை 
இரண்டும்‌. வாயுபிராணன்‌, அபானன்‌ இரண்டும்‌. 
மண்டிலம்‌ ஆதித்த மண்டிலம்‌. நிறம்‌ பொன்மை, அடை 
யாளக்‌ குறி வச்சிரம்‌, வடிவு சதுரச்சிரம்‌, விஸ்தீரணம்‌ 
நாறுகோடி யோசனை. காரணேசுரன்‌ பிரமா. அப்புவுக்கு 
விஷயம்‌ இரசம்‌. இரசம்‌ முதலாக நாலும்‌ குணம்‌. இந்திரி 
யம்‌ சிங்நுவையும்‌ பாயுவும்‌. அவத்தை சொற்பனம்‌. வீசம்‌ 
வகாரம்‌. காடி காந்தாரி சுழுமுனை இவை இரண்டும்‌. வாயு 
சமானன்‌, உதானன்‌. மண்டிலம்‌ சந்திர மண்டிலம்‌. நிறம்‌ 
வெள்ளை. அடையாளம்‌. கோகனகம்‌. வடிவு பிறை, விஸ்‌ 
தீரணம்‌ முன்‌ சொன்ன ஆயிரங்கோடி யோசனை, காரணே 
சுரன்‌ விட்டுணு. தேயுவுக்கு விஷயம்‌ ரூபம்‌. ரூபம்‌ மூதல்‌ 
மூன்றும்‌ குணம்‌. இந்திரியம்‌ சட்சவும்‌ பாணியும்‌. அவத்தை 
சுழுத்தி. வீசம்‌ ரகாரம்‌. காடி அத்தியும்‌ சிங்ஙுவையும்‌. வாயு 
வீயான னும்‌ நாகனும்‌. இவைஇரண்டும்‌. மண்டிலம்‌ அக்னி 
மண்டிலம்‌. நிறம்‌ சிவப்பு. அடையாளம்‌ சுவத்திகம்‌. வடிவு 
திரிகோணம்‌. விஸ்தீரணம்‌ பதினாயிரங்கோடி யோசனை 
காரணேசுரன்‌ ருத்திரன்‌. வாயுவுக்கு விஷயம்‌ பரிசம்‌. பரிசம்‌ 
சத்தம்‌ இரண்டும்‌ குணம்‌. இந்திரியம்‌ அவக்குவும்‌ பாதமும்‌. 
அவத்தை துரியம்‌, வீசம்‌ யகாரம்‌, காடி. அலம்‌ புருடன்‌ 


79 


ஆக 2. வாயுவாவ து கிருகரன்‌, கூருமன்‌. மண்டிலம்‌ சத்தி 
மண்டிலம்‌. நிறம்‌ கறுப்பு, அடையாளம்‌ அறுபுள்ளி, வடிவு 
அறுகோணம்‌. விஸ்தீரணம்‌ நாருயிரங்கோடி யோசனை. 
காரணேசுரன்‌ ஈசுரன்‌, ஆகாசத்துக்கு விஷயம்‌ சத்தம்‌, 
சத்தம்‌ ஒன்றுமே குணம்‌. இந்திரியம்‌ சோத்திரம்‌ வாக்கு 
ஆக 2, அவத்தை அதீதம்‌. வீசம்‌ ஹகாரம்‌, நாடி குருவும்‌ 
சங்கினியும்‌ ஆக 2, வாயு தேவதத்தன்‌, தனஞ்செயன்‌, மண்‌ 
டிலம்‌ சிவமண்டிலம்‌, நிறம்‌ தூம்பிர வன்னம்‌. அடையாளம்‌ 
அமுதவிம்‌ து, வடிவு வட்டம்‌. விஸ்நீரணம்‌ பத்துதூறாயிரங்‌ 
கோடியோசனை. காரணேசுரன்‌ சதாசிவம்‌. இப்படி மகா 
பூதங்களை அறிவான்‌. 


இனிக்‌ காரியமாவது பத்துக்காரியமாகச்‌ சொல்லப்‌ 
படும்‌. அவையாவன தத்துவ ரூபம்‌, தத்துவதரிசனம்‌, 
தத்துவசுத்தி, ஆன்ம ரூபம்‌, ஆன்மதரிசனம்‌, ஆன்மசுத்தி, 
சிவரூபம்‌, சிவதரிசனம்‌, சிவயோகம்‌, சிவபோகம்‌ 
ஆகப்பத்து, இதில்‌ தத்துவரூபம்‌, தத்துவதரிசனம்‌, 
தத்துவசுத்தி முன்‌ சொல்லப்பட்ட து. இவையிற்றில்‌ தத்து 
வம்‌ முப்பத்தாறும்‌ உண்டாயிருக்கும்‌. ஞானேந்திரியம்‌, 
கன்மேந்திரியம்‌ பத்துக்குமே ரூபம்‌, தரிசனம்‌, சத்தி 
சொன்னது என்ன? இக்தப்‌ பத்துக்கருவிக்கும்‌ அதிட்டான 
மானது பூதங்கள்‌ ஆகையாலும்‌, ஞானேந்திரியங்களுக்குச்‌ 
சத்தாதி விஷயங்கள்‌ ஆகையாலும்‌, ஞானேந்திரியங்கள்‌ இட 
மாக அந்தக்கரணங்கள்‌ அறிகையாலும்‌, அறிகிற அந்தக்‌ 
கரணங்களுக்கு இச்சா ஞானக்கிரியைக்‌ கலாதிகள்‌ எழுப்பு 
கையாலும்‌, கலாதிகளைச்‌ சிவதத்துவங்கள்‌ பிரேரிக்கை 
யாலும்‌, ஞானேந்திரியம்‌ கன்மேந்திரியம்‌ பத்துக்குள்ளே 
நீக்கி நின்ற இருபத்தாறும்‌ தொழில்பட்டு ஓடுங்கி அடங்கு 
வதாய்‌ இருக்கும்‌. ஆதலால்‌ இந்தப்‌ பத்து இந்திரியத்‌ 
துக்குமே ரூப தரிசன சுத்தி சொல்லப்பட்டது. ரூபமாவது 
புகையைக்‌ கண்டு நெருப்பு உண்டு என்றுல்‌ போல விஷய 
அனுபவத்தைக்‌ கண்டு இதில்‌ ஒரு இந்திரியம்‌ உண்டென்று 
காட்டுவது. அது சத்த பரிச ரூப ரச கந்தங்களையும்‌, வசன, 
கெமன, தான விசர்க்க ஆனந்தங்களையும்‌ எனக்குக்‌ கேட்ட 
தில்லை என்றும்‌, கள்ளினாலும்‌ உறைக்குதில்லை என்றும்‌, 
கண்ணுக்குத்‌ தெரிவதில்லை என்றும்‌, மூக்கினால்‌ மணமேற 
இல்லை என்றும்‌, சாவுக்கு ரசமில்லை என்றும்‌, மனசுக்குத்‌ 


80 

தெரியத்‌ தோன்றுவதில்லை என்றும்‌ சொல்லுதலாலும்‌ 
எனக்கு வசனிக்க ஒண்ணாதென்றும்‌, நடக்க ஒண்ணா 
தென்றும்‌, கை உதவாதென்றும்‌, மலம்‌ விடுக்குதில்லை 
என்றும்‌, விகாரம்‌ அற்றிருக்கும்‌ என்றும்‌ இவன்‌ சொல்லு 
தலால்‌ இந்த இந்திரியங்கள்‌ இவன்‌ அல்ல. இந்தத்தானங்கள்‌ 
இருக்க இவைகள்‌ சேட்டியாது இருத்தலால்‌, இந்தத்‌ 
தானங்களுக்கு அல்ல ஆதலால்‌, ஆன்மாவும்‌ அல்லாமல்‌ 
தானங்களும்‌ அல்லாமல்‌ விஷயத்தைக்‌ இரக்க இந்திரியங்‌ 
கள்‌ வேறேஉண்டென்பதுவே தத்துவரூபம்‌. இனித்‌ தத்துவ 
தரிசனம்‌ இருக்கும்படி சத்தபோதமும்‌, பரிசபோதமும்‌, ரூப 
போதமும்‌, இரசபோதமும்‌, கந்தபோதமுமாய்‌, வசனபோத 
மும்‌, கெமன போதமும்‌, தானபோதமும்‌, விசர்க்க போத 
மும்‌, ஆனந்த போதமுமாய்‌ ஆகாசாதி பூதங்கள்‌ அதிட்‌ 
டானங்கள்‌ இடமாக அனுபவித்து இருப்பதே இந்திரி 
யங்கள்‌. இவைகள்‌ விளங்க அறிகிற ஞானேந்திரியங்களும்‌ 
கன்மேந்திரியங்களும்‌ சகலத்தில்‌ அனுபவித்த விஷயங்களில்‌ 
அழுத்தம்‌. சொற்பனத்தில்‌ புலப்பட்டு நிற்றலால்‌ தானமு 
மல்லாமல்‌ அறிவில்‌ பிடிபாடு. இந்திரியமென்னவும்‌, அரியத்‌ 
தில்‌ அந்த இக்இரியங்கள்‌ தோற்றுாமலால்‌ ஆன்மாவுக்கு 
இந்திரியங்கள்‌ பேதப்பட நின்றதை விளங்கக்‌ காண்பது 
பேததத்துவ தரிசனம்‌. தத்‌ துவகத்தி இருக்கும்படி சத்தாதி 
வசனாதி விஷயங்கள்‌ விரும்பவும்‌ வெறுக்கவும்‌ வந்துற்ற 
இடத்து ஆன்மாதன்னை அனாதியாகச்‌ சார்ந்து வருகிற 
பழக்கத்திலே இந்திரியப்‌ பொசிப்புக்களைத்‌ தன்‌ பொடுப்‌ 
பாக மயங்கி இதம்‌ அகிதம்‌ உற்றதன்றி கம்முடைய புசிப்பு 
இவை அன்மென்று நீங்குமது சுத்தி, இந்திரியங்களைப்‌ 
பிரித்து நிற்பது தத்துவசுத்தி, இப்படித்‌ தத்துவசுத்திவர 
இவைகளைச்‌ சார்ந்து நின்ற வாயுக்களும்‌ இவையிற்றைச்‌ 
சேட்டித்து சின்ற தெய்வதைகஞம்‌ பிரியும்‌. அவைகள்‌ நின்ற 
படி சொல்லில்‌ சோத்திரத்துக்கு காகனும்‌ தொக்குவுக்கு 
வியானனும்‌, சட்சுவுக்குக்‌ கூர்மனும்‌, சிங்நுவைக்குப்‌ 
பிராணனும்‌, கிராணத்துக்குக்‌ கிருகரனும்‌, வாக்குவுக்கு 
உதானனும்‌, பாதத்துக்குத்‌ தெய்வதத்தனும்‌ பாணிக்குச்‌ 
சமானனும்‌, பாயுருவுக்கு அபானனும்‌, உபத்தத்துக்குத்‌ 
தனஞ்செயனுமாய்‌ இப்படி வாயுக்களும்‌ நின்றியங்கும்‌. 
இந்த இந்திரியங்களைச்‌ சேட்டிக்கும்‌ தெய்வதைகள்‌ சோத்தி 
ரத்துக்குச்‌ சிவன்‌, தொக்குவுக்கு வாயு பகவான்‌, சட்சுவுக்கு 


கீர்‌ 


அக்கினி பகவான்‌. சிங்ஙுவுக்கு வருணபகவான்‌. ஆக்கிராணத்‌ 
துக்குப்‌ பூமாதேவி. வாக்குவுக்கு சரசோதி, பாதத்‌ துக்கு 
விட்டுணு. பாணிக்கு இந்திரன்‌: பாயுருக்கு மித்திரன்‌. உபத்‌ 
கத்அக்குப்‌ பிரமாவாகவும்‌ மேற்சொல்லும்‌ அந்தக்கரணங்்‌ 
களுக்கு மன அக்குச்‌ சந்திரன்‌. புத்திக்குக்‌ கேத்திரபாலன்‌. 
ஆங்காரத்துக்கு ருத்திரன்‌. சித்தத்துக்கு ஈசுரனாகவும்‌ இச்‌ 
திரியங்களுக்கு அதிட்டானங்களான பஞ்ச பூதியங்களுக்கும்‌ 
அதிதெய்வகையான பிரமா, விட்டுணு, ருத்திரன்‌, 
மகேசுரன்‌, சதாசிவன்‌ இவர்கள்‌ செய்யும்‌ பஞ்ச கிருத்தியங்‌ 
களும்‌ தத்துவம்‌ பத்தும்‌ பிரிய இவர்களும்‌ பிரிவார்கள்‌. 
இப்படித்தத்துவசத்தி பண்ணுவான்‌. இந்தத்‌ தத்துவங்‌ 
களுக்கு உபகரணமான அந்தக்கரணங்ககாயும்‌ கலாதி 
களையும்‌ சிவதத்‌ துவங்களையும்‌ விசாரித்‌.அுச்‌ சொல்லில்‌ மனம்‌ 
பற்றும்‌. இதுபற்றி நின்று சிவிக்கும்பொழுது இரண்டு 
பேதமாகப்‌ பிரியும்‌. அவை இந்திரியங்களிலே ஒன்றும்‌ 
அறிவிலே ஒன்றுமாய்‌ இருக்கும்‌. இந்திரியங்களிலே நிற்பது 
விடையங்களிலே சலிக்கும்‌. அறிவிலே நிற்பது சலியாமல்‌ 
இருக்கும்‌, ஆங்காரம்‌ மூன்று வலையாம்‌. பூதங்களுக்கும்‌ 
வாக்காதிகளுக்கும்‌ ஞானேர்திரியங்களுக்கும்‌ மூன்று உபா 
கானமாய்‌ இருக்கும்‌. ஆதலால்‌ ஆங்காரம தன்னைப்‌ 
பண்ணிக்கொண்டு எழுந்திருக்கும்‌. புத்தி, தன்மம்‌, ஞானம்‌, 
வயிராக்கியம்‌, ஐசுவரியம்‌, அதன்மம்‌, அஞ்ஞானம்‌, அவ்வயி 
ராக்யெம்‌, அகைசுவரியம்‌, ஆக எட்டு வகையிலும்‌ அறு 
தாறு பாவகமாகி நிச்சயித்து நிற்பது புத்தி, சித்தம்‌ 
சைதன்னியத்தானமாய்‌ ஐயுறவாக நின்று அழுச்திப்‌ பல 
பேதமாகாமல்‌ ஓன்றுபட்டு நிற்கும்‌. ஆக ஆன்மதத்துவம்‌ 
24, மேல்‌ வித்தியா தத்‌ துவங்களாவன காலம்‌, நியதி, கலை, 
வித்தை, அராகம்‌, புருடன்‌, மாயை ஆக 7. காலமாவது 
மூன்று வகையாயிருக்கும்‌. செல்காலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்‌ 
காலம்‌ என்று வரும்‌. இவைஞுக்குமமாயும்‌, தூலமாயும்‌ 
இருக்கும்‌, நாறு தாமரை இதழை அடுக்கிச்சிற்றாசி செறித்‌ 
கால்‌ இதற்குள்ளே மூன்று காலமும்‌ வழங்கும்‌, அது 
எங்ஙனையோ என்னில்‌ இவனுக்குக்‌ கன்மங்கட்டுண்ட எல்லை 
யிலே கொண்டுபோய்‌ வைக்குமது செல்காலம்‌ என்றது. 
ஒரு விஷயம்‌ அனுபவித்து அற்றவாறே அன்னிய விஷயம்‌ 
தோன்றினபொழுது அதிலே சீவன்‌ போதமாக அனு 
பவித்து அற்றகாலம்‌ செல்காலம்‌. நிகழ்காலம்‌ ஆவது 
11 


82 


அனுபவிக்கும்‌ காலம்‌. அந்தவிஷயத்தை இச்சித்‌ து அதிசயப்‌ 
பட்டு மேலும்‌ இது வேணும்‌ என்ன இச்சித்த நினைவிலே 
இருக்குமேல்‌ வருவது, எதிர்காலம்‌. இது குக்குமம்‌ க்ஷணம்‌, 
நிமிஷம்‌, துடி, மாத்திரை, காழிகை, நான்‌, வாரம்‌, பக்ஷம்‌, 
மாதம்‌, இருது, ஆண்டு, கற்பம்‌, யுகம்‌ என்ன இப்படி பூத 
பவுஷத வர்த்தமானமாக வருவது தூலம்‌. 


நியதி ஆவது :--இவன்‌ கன்மம்‌ பொசிக்கும்‌ இடத்து 
இராசாக்கனைபோல நிச்சயம்‌ பண்ணி நிறுத்துமது என்றது 
பிராரத்த கன்மத்தைப்பொசிக்கும்‌ இடத்து விஷயங்களிலே 
அமைத்த, அமைத்த மட்டுக்களிலே சத்தாதி விஷயங்‌ 
களிலே நிறுத்தும து. பாட்டுக்கேட்டு மேலும்‌ அவன்‌ 
பாட்டு மட்டு அமையும்‌ என்றும்‌, கூத்து முதலானவை 
இம்மட்டு அமையும்‌ என்றும்‌, இரசம்‌ முதலானவைதே 
கட்டியது இம்மட்டு அமையும்‌ என்றும்‌, சுகந்தன்னைக்‌ 
கிரகித்து இம்மட்டு அமையும்‌ என்றும்‌, கன்மம்‌ அமைத்த 
மட்டிலே விஷயங்களை நிறுத்தி வருவது சூக்குமம்‌. சத்தாதி 
விஷய வித்தி மிகுதியால்‌ உண்டாயிருக்கப்‌ பாலவெச்சு 
முதலாக அஆகாதென்றும்‌ ஸ்திரீமுகம்‌ பார்க்க ஒண்ணாது 
என்றும்‌ இப்படி நிறுத்துவது தூலம்‌. இது நியதி. 


கலையாவது :-ஆணவ மலத்தாலே மறைப்புண்டு கிட 
வாமல்‌ மலத்தைச்‌ சிறிது நீக்கி இவனுக்குக்‌ கிரியா சத்தியை 
உண்டாக்குமது. ஆணவம்‌ அந்தகாரமாகக்‌ கேவலப்பட்டுக்‌ 
கிடக்கிற ஆன்மாவுக்கு விடியபோதத்திலே தொழிற்படுத்து 
மது கலை. 


வித்தையாவ து :-அக்தக்‌ கிரியை எழுக்திரும்த இடத்‌ 
திலே இவன்‌ சருவத்தையும்‌ அறிந்து பொசிக்கைக்கு ஆன்‌ 
மாவின்‌ இடத்து ஞானத்தை எழுப்புமது என்பது தோன்‌ 
மின விஷயத்தை விபரித்து அறிய அன்மாவினுடைய 
ஞானத்தை எழுப்புமது. இயாதானும்‌ ஓரிடத்து ஞானம்‌ 
முந்தியே கிரியை சீவிக்கவேண்டி இருக்கக்‌ கலை முன்னாகவும்‌ 
வித்தை பின்னாகவும்‌ வேண்டியதென்னை? ஆன்ம போதத்‌ 
தில்‌ கிரியை ஞானம்‌ ஓழிக்து தனித்துக்கிரியை சீவியாது. 
ஆதலால்‌ முற்பிற்பாடிஞ்‌ ஞானமே அரும்பிக்‌ இரியையாய்‌ 
ஞானம்‌ சவனமானதெனக்கொள்க, 


ச்‌ 


அராகமாவது:--இவன்‌ கன்மம்‌ பொரிக்கும்‌ இடத்துப்‌ 
பெற்றத்தைச்‌ சிறிதாக்கிப்‌ பெரடுததன்‌ மேலே இச்சையை 
விரிக்கப்பட்டது என்பது விஷய போதமாய்க்‌ கெடந்த 
இச்சையிலே விஷய நாட்டம்‌ ஆகிய ஞானமும்‌ கிரியையும்‌ 
ஓத்து முன்னிலையாடிய இச்சையாய்‌ விடுமது அராகம்‌, ஆக 
இவை மூன்றும்‌ ஆன்மாவினுடைய இச்சா ஞானக்‌ 
கிரியையை எழுப்புமது. 


புருடன்‌ ஆவது:-- ஆன்மா அவிகாரியாய்‌ இருப்பன்‌ 
ஆதலால்‌ இவனுக்கு விகாரத்தை உண்டாக்கி ஓர்‌ இந்திரி 
யத்திலே நின்றால்‌ போலப்‌ பஞ்சேந்திரியங்களிலும்‌ கொள்ளி 
வட்டம்‌ போலக்‌ கொண்டு திரியுமது என்பது. ஆன்‌ 
மாவுக்கு எப்பொழுதும்‌ அதீதறில ஆதலால்‌ அவிகாரியாய்‌ 
இருப்பன்‌. கலாதி ஆகிய பஞ்ச கஞ்சுகமூம்‌ கூடின சமூ 
தாயத்திலே அறிவனாய்‌ இருப்பன்‌. செடத்துவம்‌ ஆன மது 
பான விஷயத்திலே பிறஞ்ஞானம்‌ எழுக்திருக்தால்போலச்‌ 
செடமாகிய இந்திரியல்‌ கூட்டாவிலே ஆன்மா விகாரமாக 
எழுந்திருந்த போதம்‌ புருடன்‌ ஆதலால்‌ ஆன்மாவைப்‌ 
புருடன்‌ என்னலும்‌ ஆம்‌. இந்திரியங்களுடன்‌ ஆன்மா 
கூடாதபோது இந்த விகாரம்‌ அறிவில்லை. ஆதலால்‌ குண 
மல்லாமல்‌ இவை தெரியாது ஆதலால்‌ இக்தப்‌ போதத்தைச்‌ 
செடமாகிய புருடத்துவம்‌ என்று கீக்கப்படும்‌, இது விஷயங்‌ 
களில்‌ ஆன்மாவைக்‌ கொள்ளி வட்டம்‌ போலக்‌ கொண்டு 
திரியுமது என்பது விஷய ஏதுவாகக்‌ கருவிகூட்டா ஆதலால்‌ 
தேகாத்தேகாந்தம்‌ போலப்‌ பக்குவமான விஷயங்களிலே 
அறிவை விகாரப்படுத்தல்‌. இதுபுருடதத்‌ துவம்‌. 


. மாயையாவது:--இயாதொரு விஷயத்தைப்‌ பொரிக்கும்‌ 
இடத்தில்‌ அந்த விஷயம்‌ என்ன இவன்‌ என்ன இரண்டற 
மயக்கி இது ஒழிக்து இல்லை என்று மோகத்தைச்‌ செய்யு 
மது என்பது விஷய அனுபோகத்தில்‌ அந்த விஷயமும்‌ 
தானும்‌ பிரிந்து தோன்றாமல்‌ மதுபான மயக்கம்போல 
இவனைத்‌ தனக்குள்ளே மறைப்பது. இது ஓழிக்து இல்லை 
என்று அதிசயம்‌ பண்ணுவித்து முன்‌ எழுக்து ஆன்மாவினு 
டைய இச்சையில்‌ சலிப்பு மோகத்தைச்‌ செய்தலாவது ஒரு 
வனுக்கு வாயுத்தம்பனை வரமூர்ச்சை வந்தால்போல ஆன்ம 
ஞானத்துக்கு அனுபோகம்‌ ஆயெ சவ இழப்பிலே விஷயங்‌ 


64 


களில்‌ இதம்‌, அகிதங்களிலே மோகிப்பது மாயை, இப்படி 
வித்தியா தத்துவங்களைத்‌ தரீசிப்பான்‌. 


இனிச்‌ வவெதத்துவம்‌ ஆவது:--குடிலையிலே உண்டாவதாய்‌ 
ஆன்ம காரியமாய்‌ எழுந்திருக்கப்பட்டது. சிவனுடைய 
விகாரம்‌ சத்தியாவ து எழுந்திருந்த விகாரத்தைக்‌ 
காருண்ணியக்தினலே பொதிந்துகொண்டு வடிவாக்கு 
மது. சாதாக்கியம்‌ ஆவது அந்த வடிவு ஆகிற அவதரத்திலே 
அஞ்சு. திருமுகமும்‌ பத்து சீகத்தமுமாகக்‌ (ஸ்ரீஹஸ்தம்‌) 
கண்டிக்கப்பட்டது, மகேசுரமாவது ரூபமாகக்‌ கண்டித்த 
இடத்திலே அன்மகாரியமாக இருபத்தைந்து விக்கிரகமாக 
விகாரப்பவெது. 


சுத்தவித்தையாவது:- ஞானமே வடிவாய்‌ ஆன்‌ மாக்கள்‌ 
செய்யப்பட்ட கன்மங்கள்‌ அடங்கலையும்‌ திருவுளத்தடைத்து 
அறிக்‌ துகொண்டு இருப்பதாக விகாரப்படுத்துமது 
என்பது குடிலை ஆகிய மகா மாயையிலே ஆன்மாக்க 
ளுடைய கன்ம பக்குவத்தை நாடி நிட்களம்‌ ஆகிய பரம 
சிவனுடைய விகார அவிகாரம்‌ இல்லாத காட்டத்திலே 
சங்கற்ப மாத்திரத்திலே சந்திராதித்தர்‌ கூடிய பருவத்திலே 
சமுத்திர விகாரம்‌ போலே கண்ணாடி நிழல்போலச்‌ சிவ 
விகாரத்துக்கு இடமாக வையிந்தவத்திற்‌ கலக்கத்திலே 
தோன்றுமது சிவ தத்துவம்‌. சுத்த வித்தைக்கு நெகிழ்ச்சி 
போலச்‌ சிவ விகாரத்துக்குக்‌ கிரியை விளையுமதாய்ச்‌ 
சிவனுக்கு வலியாய்‌ மேல்‌ எடுக்கும்‌ வடிவுகளுக்கு எல்லாம்‌ 
உற்பத்தித்‌ தானமாய்‌ இருப்பது, முன்‌ எழுந்த ஞானம்‌ 
ஆகிய நாதமும்‌, அந்த ஞானத்தை உட்பொதிக்கு கிரியை 
ஆகிய விந்துவும்‌ தம்மில்‌ ஓத்த அவதரத்திலே ஆன்ம 
காரியமாக அஞ்சு திருமுகமும்‌, பத்துச்‌ சீகத்தமும்‌, சிகத்தம்‌ 
தோறும்‌ வலத்தில்‌ சத்தியும்‌, சூலமும்‌, வேலும்‌, கட்டுவாங்க 
மும்‌, இடத்திலே தமருகமும்‌, தாது மாதுளம்பழமும்‌, 
பாம்பும்‌, செபமாலையும்‌, நீலோற்பலமும்‌ இவை உடைய 
ராகத்‌ தியானத்திலே தோன்றுகிற வடிவும்‌, திருசியம்‌ 
ஆகாத வடிவறுதியுமாக ரூபா ரூபமிச்சிரமான திருமேனிக்‌ 
கொண்டு ஆன்ம காரியமாக அனுக்கிரகம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு இருப்பது சதாசிவம்‌. இவை பஞ்ச கிருத்தியத்‌ 
அக்கு உற்பத்தித்தானம்‌ ஆகையால்‌ அஞ்சு திருமுகம்‌ 


ச்ச்‌ 


ஆனது. இந்த மூர்த்திக்கு இடமாய்‌ இருப்பது சதாசிவ 
தத்துவம்‌. இது ஆன்மாவினுடைய இச்சையை எழுப்புகிற 
அராக தத்துவத்தைச்‌ சேட்டித்து இருக்கும்‌. சதாசிவ 
மூர்த்திக்கு பிரதம ஆவரணமாக அணுசதாசிவர்கள்‌ இருத 
யாதி சடங்கங்களிலே நேத்திரம்‌ ஓழிர்த அங்கங்களை 
மூர்த்தமாகப்‌ பெற்றுச்‌ சுத்த மாயையில்‌ கிருத்தியத்தையும்‌ 
பிரபஞ்ச அனுக்கிரகத்தையும்‌ பண்ணிக்கொண்டு இருப்‌ 
பார்கள்‌. இவர்கள்‌ தியானம்‌ இருக்கும்படி அக்கினி திக்கு, 
ஈசான திக்கு, நிருதி திக்கு, வாயு இக்கிலே நிரைநிரையாக 
இருதயம்‌, சிரசு, சிகை, கவசம்‌; இவர்களுக்கு வடிவு 
இருதயம்‌; வெள்ளை சிரசு; பொன்மை சிகை: சிச்தூரம்‌ 
கவசம்‌; வண்டொளியாகவும்‌ பத்மாசனத்தராய்ச்‌ செடா 
மகுடங்களிலே இளம்பிறை உடையராய்‌ நாலு முகங்களும்‌ 
உடையராய்ப்‌ பன்னிரண்டு கண்ணும்‌ உடையராய்ச்‌ 
சருவாபரண பூஷிதராய்‌ நாலு கையிலும்‌ சத்தியும்‌ சூலமும்‌ 
இரண்டு கையும்‌ மற்ற இரண்டு கையாலும்‌ சதாசிவ மூர்த்‌ 
தியை ஆசரித்துக்கொண்டு இருப்பாராய்ச்‌ சிவனை நோக்கிய 
கண்களை உடையராய்த்‌ தியானிக்கப்படுவார்கள்‌, அத்திர 
மானது கோடி ஆதித்தப்‌ பிரகாசமும்‌ புறப்பட்ட தெந்தமும்‌ 
இடிபோன்ற ஓசையும்‌ உடையவராய்த்‌ தெற்கு, மேற்கு 
வடக்கு, கிழக்கு நாலு இசையிலும்‌ தியானிக்கப்படும்‌ 
இவர்கள்‌ அணுசதாசிவர்‌. இந்தத்‌ சதாசிவத்தில்‌ கிரியை 
மிகுதியாக ஆன்ம காரியமாக இருபத்தைஞ்சு விக்கிரக 
மாகக்‌ ஃண்டிக்குமது மகேசுரம்‌. இந்த மூர்த்திக்கு 
இடமாக இருப்பது மகேசுர தத்துவம்‌. ஆன்மாவி 
னுடைய கிரியையை எழுப்பும்‌ கலையைச்‌ சேட்டித்துக்‌ 
கொண்டு நிற்கும்‌. இந்தத்‌ தத்துவத்திலே அனந்தாதி 
அட்ட வித்தேசுரர்‌ இருப்பார்கள்‌. ஆசையால்‌ அனந்குதேவர்‌ 
அசுத்த மாயையில்‌ கிருத்தியத்தைப்‌ பண்ணிக்கொண்டு 
கலைமுதலாகிய தத்துவங்களை எழுப்புமது மகேசுரம்‌. 
இந்த மகேசுரம்‌ இருபத்தஞ்சு கூர்த்தமாய்‌ இருக்கும்‌. 
அது வருமாறு: சந்திரசேகரம்‌, அர்த்தநாரீசுரம்‌, இடப 
வாகனர்‌, நிருத்தமூர்த்தி, கல்யாணசுந்தரர்‌, பிட்சாடனம்‌, 
காமதகனர்‌, காலதகனர்‌, திரிபுரதகனர்‌, கங்காதரர்‌, 
யானைஉரித்தவர்‌, வீரபத்திரர்‌, அரியரன்‌, கிராதவேடர்‌, 
கங்காளவேடம்‌, சண்டேசுரப்‌ பிரசாதர்‌, ஆலகால பட்ச 
ணர்‌, விட்டுணுவுக்குச்‌ சக்கரப்பிரசாதர்‌, விக்கினைசுரப்‌ 


88 


பிரசாதர்‌, உமாக்கந்தர்‌, ஏகபாதர்‌, சுகாசனர்‌, தெக்ஷணா 
மூர்த்தி, இலிங்கோற்பவர்‌, நாரிபாகன்‌ ஆக 25 விக்கிரகம்‌, 
இனி இவரிடத்தில்‌ ஞானம்‌ மிகுதியானபொழு.து, உருத்திர 
ராம்‌ இந்த உருத்திரமூர்த்தி சருவான்மாக்களுக்கும்‌ சங்கார 
கிருத்தியத்தைப்‌ பண்ணிக்கொண்டு ஆன்மாக்கள்‌ செய்த 
கன்மங்கள்‌ அடங்கலும்‌ திருவுளத்து அடைத்துக்கொண்டு 
இருப்பர்‌. இந்த மூர்த்திக்கு இடமாய்‌ இருப்பது சுத்த 
வித்தியா தத்துவம்‌, இது ஆன்மாவினுடைய ஞானத்தை 
எழுப்பும்‌ வித்தையைச்‌ சேட்டித்துக்கொண்டு இருக்கும்‌. 
சிவ தத்துவங்கள்‌ ஓந்தாஃவும்‌ ஆன்மாக்கள்‌ கன்மகாட்டம்‌ 
அற்றிருப்பது பரகாதமாகவும்‌, விசுவத்தில்‌ தொழில்‌ 
அறுதி பரவிர்துவாகவும்‌ சொல்லப்படும்‌. இந்தப்‌ பரகாதம்‌, 
பரவிந்து, அபரநாதம்‌, அபரவிக்து நாலும்‌ ஆலயத்தானம்‌ 
சதாசிவம்‌ போகத்தானம்‌, மகேசுரம்‌, அதிகாரத்தானம்‌, 
இப்படி சவ தத்துவங்களை தரிசித்து சுத்த வித்தையாவ து 
உருத்திர மூர்த்திதமாப்‌ ஆன்மாக்களை ஓடுக்குவிக்கும்‌. 
மகேசுரமாவது ஆன்மாக்களை மறைப்பிக்கும்‌. சாதாக்கிய 
மாவது ஆன்மாக்களுடைய மறைப்பைப்‌ பொசிப்பிக்கும்‌. 
சத்தியாவது சிவனுடைய காருண்ணியம்‌ விளைதற்கு நில 
மாய்‌ இருக்கும்‌. சிவமாவது சிவனுடைய ஆன்மகாரியமான 
விகாரத்துக்கு வடிவுமாய்‌ அதற்கு ஆதனமாய்‌ இருக்கும்‌. 
சிவனுக்கு வடிவானது கொண்டு அத்தையும்‌ சிவதத்துவம்‌ 
என்னப்படும்‌, காருண்ணிய சத்தி தத்துவத்துக்கு விந்து 
என்றும்‌ பேர்‌ என்பது ஆன்மாக்களை விஷய இறுதியிலும்‌, 
தேக இறுதியிலும்‌, பிரபஞ்ச ஓழிவிலும்‌ பிராரத்த இறுதி 
யிலே உருத்திரமூர்த்தமாய்‌ நின்று ஒடுக்குமது சத்த 
வித்தை. முன்சொன்ன மூன்று வகையிலும்‌ ஆன்மாக்களைப்‌ 
பிராரப்தம்‌ பொூக்கும்‌ இடத்து இதப்படமறைத்து நின்று 
புசிப்பிக்கும்‌ திரோபவ சத்தி உடைத்தாய்‌ இருப்பது 
மகேசுரமாம்‌. இப்படிப்பட்ட ஆன்மதுக்கம்‌ எக்காலம்‌ 

இழிக்து சாயுச்சியத்தைப்‌ பெறுவன்‌ என்னும்‌ அனுக்கிர 
கத்தை உடைய இச்சா-சத்திக்கு ஆதாரமாய்‌ இருப்பது 
$தாசிவம்‌. முன்சொன்ன விஷயத்‌ தோற்றரவிலும்‌ பிரபஞ்ச 
உற்பத்தியிலும்‌ நிர்மிதம்‌ ஆன சிவ விகாரத்‌ தானமாகிய 
நாதத்தை உட்பொதிர்து கரியையே செயற்பாடாய்‌ இருப்‌ 
பது சத்திதத்துவம்‌, இது பராசத்தியுடைய இருபைக்கு 
அதிட்டானம்‌ ஆகையால்‌ சத்தி தத்துவம்‌ என்று 


8? 


பேரான து. வயிந்தவ காரியம்‌ ஆகிய காலு வாக்குக்கும்‌ 
ஐம்பத்தோர்‌ அக்ஷரத்துக்கும்‌ சத்தகோடி மலாமக்திரத்துக்‌ 
கும்‌, இருபத்தெட்டு திவ்விய ஆகமத்துக்கும்‌ உற்பத்தித்‌ 
தானமாகிய விதை ஆகையினாலே விந்து என்று பேரான அ. 


சிவமாவது:-முன்சொன்ன சிவவிகாரத்துக்கும்‌ அதிட்‌ 
டானமாய்‌ இருக்கும்‌ சுத்த மாயா லக்ஷணம்‌. சத்த சொரூப 
மும்‌ அத்த சொருபமுமாய்‌ இருக்கும்‌. ஆதலால்‌ வயிநக்தவ 
மான அத்த சொருபத்துக்குச்‌ சகசமாய்‌ இருக்கையினாலே 
காதம்‌ என்று பேரானது, இப்படி சிவ தத்துவங்களைத்‌ 
தரிசித்துச்‌ சிவதத்‌ தவத்தைப்‌ பிரோரகாண்டம்‌ என்றும்‌, 
வித்தியாதத்துவத்கைப்‌ போக காண்டம்‌ என்றும்‌, ஆன்ம 
தத்துவத்தைப்‌ போக்கிய காண்டம்‌ என்றும்‌, இவ்வகை 
தத்துவம்‌ முப்பத்தாறையும்‌ தரிப்பான்‌. நாதம்‌ கலா 
தத்துவத்தையும்‌ புருட தத்துவத்தையும்‌ சேட்டிக்கும்‌. 
விசு, நியதியையும்‌, மாயையையும்‌ சேட்டிக்கும்‌. சதா 
சிவம்‌ அராகக்கைச்‌ சேட்டிக்கும்‌. மகேசுரம்‌ கலையைச்‌ சேட்‌ 
டிக்கும்‌, சுத்தவித்தை வித்தையைச்‌ சேட்டிக்கும்‌. இப்படி 
சிவகருவி சேட்டிக்கக்‌ கலா தத்துவங்களை எழுப்பி ஆன்மா 
வினுடைய இச்சா ஞானக்‌ கிரியைகள்‌ அந்தக்கரணங்களிலே 
வாழும்படி மனத்திலே நமிச்சையும்‌, புத்தியிலே ஞானமும்‌ 
ஆங்காரத்திலே கிரியையும்‌ வாழும்‌. இவைகள்‌ புறக்கருவி 
களிலே சீவிக்கும்படி மனது முன்பு இரண்டு வகையாகப்‌ 
பிரிந்தவற்றில்‌ இந்திரிய வித்தியான மனத்திலே இச்சை 
சீவிக்கும்‌. ஞானேர்திரியத்திலே ஞானம்‌ சீவிக்கும்‌. 
கன்மேந்திரியத்திலே கிரியை சீவிக்கும்‌. ஆக இந்த ஞானேம்‌ 
திரியங்களுக்கும்‌, கன்மேக்திரியங்களுக்கும்‌ இடமாய்‌ இருப்‌ 
பது ஆகாசரதி பஞ்ச பூதியங்களும்‌, இந்த ஞானேந்திரியங்‌ 
களுக்கும்‌ கன்மேந்திரியங்களுக்கும்‌ சத்தாதியும்‌, வசனாதியும்‌ 
விஷயங்கள்‌ இருபத்தாறு தத்துவத்தையும்‌ துணையாகக்‌ 
கொண்டு ஆன்மாவுக்குப்‌ புசிப்புக்கு ஏதுவான ஞானேக்‌ 
திரியம்‌, கன்மேந்திரியம்‌ பத்தையும்‌ ரூபக தரிசன சுத்தியால்‌ 
இப்படி தரிசிப்பான்‌. இந்த ஆன்ம தத்துவம்‌ இருபத்து 
நாலும்‌ மாயா தத்துவத்தில்‌ இருக்கிற உருத்திரராலே 
தோழற்றுவிக்கவும்‌ உட்பட்டுச்‌ சேட்டிக்கவும்‌ படும்‌. நின்மல 
சிவனுடைய நின்மலையாகிய பரை இச்சா ஞானக்கிரியை 
களைச்‌ சேட்டிக்கும்‌. இச்சா ஞானக்கிரியை நாதவிக்து 


88 


சதாசிவங்களைச்‌ சேட்டிக்கவும்‌, சதாசிவம்‌ மகேசுரனைச்‌ 
சேட்டிக்கவும்‌, உருத்திரனைச்‌ சேட்டிக்கவும்‌ சதாசிவன்‌ 
அனுக்கிரகத்தாலே அணுசதாசிவர்‌ அட்டவித்தியேசுரரில்‌ 
அனந்ததேவர்‌ கலை முதலான தத்துவங்களுக்கும்‌ உற்பனம்‌ 
ஆன மாயையிலே இருக்கும்‌ உருத்திரரைச்‌ சேட்டிக்கவும்‌ 
படும்‌. இப்படி சேட்டித்துக்கொண்டு நிற்றலால்‌ தத்து 
வங்கள்‌ செடமாகவும்‌ தான்‌ அறிவிக்க அறிவனாகவும்‌ கண்டு 
இவைகளைக்‌ கூட்டிப்‌ புசிப்பிக்கிற பேர்கள்‌ ஆகிய சிவ 
முதலைச்‌ சார்ந்து இந்திரிய போகம்‌ தாக்காமல்‌ நிற்பது 
தத்துவ சத்தி, இனி ஆன்ம ரூபகம்‌, ஆன்ம தரிசனம்‌, 
ஆன்ம சுத்தி வருமாறு: 


ஆன்மாவுக்கு வடிவு சொல்லில்‌, ஆன்மாவும்‌ இச்சா 
ஞானக்கிரியா சொரூபனாய்‌ இருப்பன்‌. ஆன்மாவுக்கு 
இச்சை ஏது என்னில்‌ பண்டபதார்த்தங்களிலே சென்று 
பற்றுதல்‌. ஞானம்‌ ஏது என்னில்‌ இவையிற்றை இன்னது 
இது என்று பகுத்தறிதல்‌. கிரியை ஏது என்னில்‌ சருவத்‌ 
தையும்‌ தனது விஷயம்‌ என்று பற்றி நின்று செய்து 
கொள்ளுதல்‌ என்பது ஆன்மாவுக்கு வடிவு ஓன்றாய்‌ இரா 
மல்‌ இச்சா ஞானக்கிரியை மூன்று விதம்‌ ஒரு வடிவு ஆமோ 
என்னில்‌, தூல சுக்குமங்களுக்குப்‌ பஞ்ச பூதியங்களும்‌ 
புரியட்டகமும்‌ பல கூடி ஒரு வடிவானாற்போலே இச்சா 
ஞானக்கிரியையே வடிவாம்‌. பதார்த்தங்களில்‌ பற்றுவது 
இச்சையென்றது. விஷயங்களைக்‌ கண்டு பற்றுவது 
ஓன்றுமேயல்ல. அறிவில்‌ தோன்‌ றிய விஷயங்கள்‌ தோறும்‌ 
அமைவு பெறாமல்‌ எழுந்திருந்த அறிவினுடைய அவாவாக்‌ 
கும்‌ சென்று பற்றுதல்‌ என்பது இச்சித்த விஷயம்‌ ஒன்றை 
விட்டு ஒன்றிலே செலுத்திச்‌ செல்லுமது, இது ஆன்மக 
ரூபகமாக அனுமானத்தாலே இச்சா ஞானக்கிரியை என்‌ 
கிற ஏதுக்களைச்‌ கொண்டு ஓரு ஆன்மா உண்டு என்ற்து 
எப்படி, என்னில்‌, சிவனுடைய இச்சா ஞானக்கிரியையான 
சிவ தத்துவங்கள்‌ ஆன்மாவினுடைய இச்சா ஞானக்‌ 
கிரியையை எழுப்புதலாலும்‌ ஆன்மாவினுடைய இச்சா 
ஞானக்கிரியை அந்தக்கரணங்களில்‌ நின்று சிவிக்கை 
யாலும்‌,  இக்கருவிகளிடத்திலும்‌ கரணங்களிடத்திலும்‌ 
உண்டான இச்சா ஞானக்கிரியை அன்றியே சொயமாக 


89. 


இச்சர்‌ ஞானக்‌ கிரியை ஆன்மாவுக்குச்‌ சீவிக்கையால்‌. 
இவைகளைக்‌ கொண்டே ஒரு ஆன்மா உண்டென்று அறுதி. 
யிடுதல்‌ ஆன்ம ரூபகம்‌ எனக்‌ கொள்க. 


இனி ஆன்ம தரிசனம்‌ வருமாறு: இச்சா ஞானக்‌ 
கிரியை கரணங்களிலும்‌, ஞானேர்திரியங்களிலும்‌, கன்மேர்‌. 
இரியங்களிலும்‌ சீவிக்கும்பொழுது அறிதலும்‌ பற்றுதகும்‌ 
அழுந்தலும்‌ கருவிகளை அடுத்த தன்மையில்‌ வந்த குண 
மென்றும்‌ அறிச்து, படிகம்போல அடுத்த தன்மையால்‌. 
நிற்குமது சைதன்னியம்‌ என்றும்‌, விஷயங்களை ஒன்றை 
விட்டு ஒன்று அனுபவித்து வருதலானும்‌, கரணங்களிலே. 
ஒன்றை விட்டு ஒன்று நிற்றலானும்‌, மதுபான மயக்கம்‌ 
போலச்‌ செட கருவிகளும்‌ சேதனனும்‌ கூடின இடத்தில்‌ 
உண்டான போதம்‌ விஷய போதம்‌ எனத்‌ தள்ளி இந்தத்‌ 
தீற்பேர்தத்தைக்‌ கண்டு நீங்கின போதம்‌ ஆன்ம தரிசனம்‌. 
ஆன்ம சுத்தி இருக்கும்படி சைதன்னியனைக்‌ கண்ட இடத்‌. 
துச்‌ சிவனாலேதான்‌ சருவத்தையும்‌ அறியும்‌ முன்றமையும்‌. 
கண்டு சிவன்‌ ஆன்மாவுக்கு அறியும்‌ முறைமை கொடான்‌ 
என்பதும்‌ கண்டு, சிவனுடைய ஞான சத்தியாலே தன்னு. 
டைய ஞானத்தை அழுந்தும்படி நின்று தனக்கெனச்‌ 
சேட்டை அற்று அந்த அருளே வடிவாய்த்‌ தன்னிடத்திலே' 
வருகிற இன்ப துன்பங்களையும்‌ சிவனிடத்திலே ஆக்கித்‌ 
தான்‌ ம்லமும்‌ ஆகாமல்‌ சிவமும்‌ ஆகாமல்‌ நின்ற இடம்‌ 
ஆன்ம்‌ சத்தி என்பது, விளக்கொளி இடமாகப்‌ பதார்த்‌. 
தங்களைக்‌ கண்‌ கண்டால்போலச்‌ சிவனுடைய ஞானசத்‌ 
காட்டக்‌ கண்டுவரும்‌ தொழிலை உடையது ஆன்ம ஞானம்‌. 
என்று அறிந்து சிவனுடைய ஞானம்‌ காட்டக்‌ காண்கிற: 
ஞானம்‌ சிவன்‌ கொடுத்த ஞானம்‌ அல்ல என்றும்‌, அவ்விடத்‌ 
தில்‌ காண விகற்ப மடமாலே தற்சேட்டை அறுதியாக்‌ 
இந்திரியங்களையும்‌, தன்னையும்‌ பிரித்த அருளே வடிவாக: 
நின்று அறிந்த அருளே முன்னிலையிலும்‌ நின்று உபகரிக்கிற 
முறைமையைக்‌ கண்டு விஷய போகத்தில்‌ இதாகித' 
முன்னிலையால்‌ வருதலும்‌, தான்‌ பெறுதலும்‌, இதம்‌ ௮8 
தத்தை அருளுக்கே ஆக்கின தன்மையும்‌ நிகழாமல்‌ பேய்‌ 
பிடியுண்டவனைப்‌ போலத்‌ கான்‌ சிவானுபவத்துக்கே முத 
லாகி அந்த அனுபவப்‌ பேறு எல்லாம்‌ தன்னிலை ஆதலால்‌ 
தான்‌ சிவமும்‌ ஆகாமல்‌, விஷய போதம்‌ ஆக்காம லாற்றா. 
28 


ம்‌ 


முற்பட... நின்று மலமும்‌ ஆகாமல்‌, சிவானுபவத்தை இரண்‌ 
டற நின்று அனுபவிப்பது ஆன்ம சுத்தி, இனிச்‌ இவரூபகம்‌ 
வருமாறு: சிவனுக்கு வடிவு சொல்லில்‌, சிவனும்‌ இச்சா 
ஞானக்‌ கிரியா சொருபனாய்‌ இருப்பன்‌. சிவனுக்கு இச்சை 
ஏது என்னில்‌ ஆன்மாக்களை முத்தியிலே விடவேணும்‌ 
என்பது. சிவனுக்கு ஞானம்‌ ஏது என்னில்‌ ஆன்மாக்கள்‌ 
செய்யப்பட்ட அனாதி கன்மங்கள்‌ அடங்கலும்‌ திருவுளத்து 
அடைத்திருத்தல்‌. சிவனுக்குக்‌ கிரியை ஏ௮ என்னில்‌, கன்ம 
சாமியம்‌ பிறக்கும்படி ஆன்மாக்களுக்கு அனாதியாய்‌ வரப்‌ 
பட்டகன்மங்கள்‌ அடங்கலும்‌ பக்குவா பக்குவம்‌ அறிந்து 
கூட்டிப்புசிப்பித்‌ துத்‌ தொலைப்பித்‌து அருளுதல்‌, இது சிவ 
ரூபகம்‌ என்பது. ஆன்மாக்கள்‌ செனன மரணத்தை நீக்கித்‌ 
திருவடி. ஞானத்கைக்‌ கொடுக்கவேணும்‌ என்பது இச்சை 
யாகவும்‌, ஆன்மாக்கள்‌ திருவடி ஞானம்‌ பெறும்‌ அளவும்‌ 
கன்மசாமியத்தை நாடித்‌ தற்செய்த கன்மங்களைத்‌ இரு 
வுளத்து அடைத்தல்‌ ஞானம்‌ ஆகவும்‌, அந்தக்‌ கன்மசாமியம்‌ 
பிறக்க அனாதியே ஆன்ம பேதமாய்‌ வரப்பட்ட கன்மங்‌ 
களைப்‌ பக்குவா பக்குவம்‌ அறிந்து கூட்டிப்‌ பொரிப்பித்துத்‌ 
தொலைப்பிக்கப்‌ பஞ்சகிருத்தியம்‌ ஈடப்பித்தல்‌ கிரியை 
ஆகவும்‌, இதனால்‌ சிவரூபகமானவாறு எப்படி. யென்னில்‌, 
சருவக்ஞனாய்‌ அகண்ட பரிபூரணனாய்‌ நிருவிகாரியாய்‌ உள்ள 
சிவன்‌ விசுவத்தை கடத்தும்படி ஆதித்தனிடத்து ஒரு 
அபிமானமற்றிருக்கையிலே அவன்‌ சந்நிதி மாத்திரத்திலே 
தாமரை அலரவும்‌, ஆம்பல்‌ குவியவும்‌, பறித்த பூ உலரவும்‌ 
கண்டதுபோல விசுவத்தைத்‌ தோற்றுவித்து அளித்தலால்‌ 
கடங்களைக்‌ கண்டு குலாலனை நிருத்தேசம்‌ பண்ணினாற்‌ 
போலச்‌ சிவனால்‌ பஞ்சகிருத்தியம்‌ பண்ணப்படும்‌ என்று 
விசுவத்தைக்‌ கண்டு அன்னுவயவெதிரேகி அனுமானத்தி 
னால்‌ இந்த விசுவத்தைச்‌ செய்தற்கு இச்சாஞானக்கிரியா 
சொரூபனாய்ச்‌ சிவன்‌ என்றொரு கர்த்தா உண்டெனக்‌ 
கருதல்‌ இக்க ரூபகம்‌ எனப்படும்‌. சிவதரிசனம்‌ பண்ணும்‌ 
படி. இவன்‌ கன்மம்‌ பொசிக்கும்‌ இடத்து இவனுக்கு மூன்று 
வகையாக நின்‌ று உபகரிப்பன்‌ சிவன்‌. அது எப்படி என்னில்‌ 
அவன்‌, அவள்‌, அதுவாக நின்று உபகரிப்பன்‌. இப்படி உப 
கரிக்கும்‌ இடத்துத்‌ தோன்றுகிற மூன்று வகையும்‌ கழித்து 
அவையிடமாக நின்று சேட்டித்துத்‌ தனக்கு அந்தக்‌ 
கன்மத்தையும்‌ பொசிப்பித்துத்‌ தன்னிடத்திலும்‌ மறைந்து 


91 


நின்று இந்திரியங்களையும்‌ தன்னையும்‌ சேட்டித்துத்‌ தனக்கு 
அந்தக்‌ கன்மம்‌ உருசிக்கும்படி பண்ணி இடைவிடாமல்‌ 
தனக்கு கட்டுகிற சீகத்தத்தைப்‌ (ஸ்ரீஹஸ்தம்‌--9வபெரு 
மான்‌ திருக்கரம்‌) பார்க்குமது சிவதரிசனம்‌ என்பது. 
அவன்‌, அவள்‌, அஅ மூன்றையும்‌ செடசித்துக்களாயுள்ள 
வகை...ன...னெ பிீரவர்த்திக்கமாட்டாதென்று முறைமை 
யையும்‌ அவைகளிடத்து இவனுக்குப்‌ பக்குவப்பட்ட கன்‌ 
மம்‌ செட.ம்‌ ஆகையாலும்‌, அவைகள்‌ முன்னிலையாகச்‌ சிவன்‌ 
நின்று தருகிற முறைமையும்‌ கண்டு தான்‌ கிஞ்சிக்கன்‌ 
ஆகையால்‌ மேல்வரும்‌ போகம்‌ இன்னதென்று தெரியாதா 
கையானும்‌, இந்திரியங்கள்‌ செடம்‌ ஆகையானும்‌ தன்னை 
யும்‌ இட்இரியங்களையும்‌ கூட்டி ப்பக்குவப்பட்ட கன்மத்‌ அக்கு 
உண்டான முன்னிலையும்‌ சேட்டித்துச்‌ சருவ வியாபியாய்‌ 
ஆனச்தசசொருபியாய்‌ உள்ள சிவநாட்டம்‌ ஓழிட்‌ து முன்னிலை 
யும்‌ தானும்‌அறத்‌ தன்னிடத்திலும்‌, முன்னிலை இடத்திலும்‌ 
இரண்டற நின்று உபகரிக்கும்‌ அருளாகிய சீகத்தத்தை 
ஒழியாமல்‌ காடி இருப்பதே சிவதரிசனம்‌, 


இனிச்‌ சிவயோகம்‌ பண்ணும்படி இவனுக்கு ஞான 
பூசையால்‌ ஓழிக்‌து சிவயோகம்‌ ஆகாது. அது எப்படி 
என்னில்‌ அந்த ஞானபூசைக்குப்‌ பஞ்ச சுத்தி வேணும்‌. 
இதில்‌ பூத சுத்தி பண்ணும்படி பிருதுவி முதலாகச்‌ சிவ 
தத்துவம்‌ ஈறாகத்‌ தத்துவம்‌ முப்பத்தானும்‌ செடம்‌ என்று 
கழித்துத்‌ தானதில்‌ தாக்காமல்‌ நீங்குமது பூத சுத்தி, தத்து 
வம்‌ முப்பத்தாறும்‌, செடம்‌ என்று கழித்த அறிவிலே அலை 
யாமல்‌ நிற்குமது ஆன்ம சுத்தி, தோன்றின விஷயங்களை 
ஞான திருட்டியாலே அழியப்‌ பார்க்குமது திரவிய சுத்தி, 
மந்திர சுத்தி பண்ணும்படி பஞ்சாட்சரத்தை விதிப்‌ 
படியிலே *சிவ்‌' முன்னாகக்‌ கொண்டு நடுநின்ற :யவ்‌' வென்ற 
ஆன்மாவானவன்‌ “ஈவ்‌' வாகிய திரோதாயியையும்‌ “மவ” 
வாகிய மலத்தையும்‌ நீக்கி 4வவ்‌' வாயெ ஞானசத்தி இடமாக 
நின்று சீயாகிய சிவத்திலே வாவும்‌ கழல நின்று அழுந்து 
மது மம்திரசுத்தி,. 


இலிங்கசுத்தி பண்ணும்படி பஞ்சாக்ஷரம்‌ வழியாகச்‌ 
சென்று அகண்ட பரிபூரணம்‌ ஆதிய சிவத்தினுள்ளே 
அழுந்தி உள்ளூ, புறம்பு என்னாமல்‌ சிவனை உள்ளபடி. 


2 


கண்டு நிற்பது இலிங்க சுத்தி. இப்படி நின்மல வியாபகம்‌ 
பிறக்க இந்த ஞான பூசையாலே சிவனை இரண்டறப்‌ 
புணர்ந்திருக்குமது சிவயோகம்‌ என்பது. ்‌ 


ஞான பூசையால்‌ கூடும்‌ சிவபோகம்‌ இருக்கும்படி. 
சொல்லில்‌ பூத சுத்தி, ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர 
சுத்தி, இலிங்க சுத்தி என்கற பஞ்ச சுத்தியனாலே ஞான 
பூசை பண்ணும்படி இவை இருக்கும்படி பூத சுத்தி பண்‌ 
ணும்‌ இடத்து முன்ன மாறத்தியிலும்‌, தேகத்திலும்‌, 
சீவனத்திலும்‌ நின்ற பஞ்ச பூத காரியங்களைக்‌ கழித்துக்‌ 
குணகுணியாய்‌ நின்ற கடின தாரகமாய்க்‌ குளிர்ந்து, 
கெகிழ்ந்து, சுட்டு ஒன்றுவித்துச்‌ சலித்துத்‌ திரட்டி இடங்‌ 
கொடுத்துத்‌ தோய்வற்று மிற்கும்‌ பஞ்ச பூதியங்களைத்‌ 
தற்போத சங்கற்ப மாத்திரமென்று பிரித்து நிற்கவே பூத 
சுத்தியாம்‌. இப்படி பூத சுத்தி பண்ணவே இவையிடமாகச்‌ 
சீவிக்கும்‌ ஞானேர்திரியங்களும்‌ கன்மேர்திரியங்களும்‌ 
இதுக்கு விஷயமான சத்தாதிகளும்‌, புறக்‌ கருவியிலே வந்த 
விஷயங்களை ஆன்மாவுக்கு வாங்கிக்கொடுக்கும்‌ உட்கருவி 
யாகிய அந்தக்கரணங்களும்‌, அந்தக்‌ கரணங்களைச்‌ சேட்‌ 
டிக்கும்‌ கலாதத்துவங்களும்‌, கலாதத்‌ துவங்களை எழுப்பும்‌ 
சிவ தத்துவங்களும்‌, ஆகத்‌ தத்துவம்‌ முப்பத்தாறும்‌ செடம்‌ 
என்று நீங்கிப்‌ பிரிந்து பார்க்குமதே பூத சுத்தி, இனி 
ஆன்மசுத்து வருமாறு: பிருதிவி முதலாக, நாதம்‌ ஈறாக 
செடமென்று பிரித்துச்‌ காட்டின சிவசத்தியாகிய அருளிட 
மாக விளக்கொளி காட்டக்‌ கண்ட கண்போல முன்னின்ற 
கருவிப்போதமும்‌ ஆகாமல்‌ அருளும்‌ ஆகாமல்‌ அருட்போத 
மாம்‌ அருளிலே அழுந்துமது ஆன்ம சுத்தி. : 


:  இரவியசுத்தி வருமாறு: சத்தாதி விஷயங்களை அனுப 
விக்கும்‌ இடத்து விஷய போதம்‌ தாக்காமல்‌ விஷயத்தில்‌ 
இதம்‌ அகிதம்‌ எல்லாம்‌ பேய்‌ பிடியுண்டவனுக்கு இலாபம்‌. 
இல்லாதாற்‌ போலவும்‌, அக்னிச்‌ சுவரிலாக்குத்‌ தூரிகை 
கொண்டு எழுதினால்‌ தொழில்‌ உண்டாய பயன்‌ அற்றுழ்‌ 
போலவும்‌, விஷயத்‌ தோற்றத்தில்‌ இதம்‌ ௮௫ம்‌ எல்லாம்‌. 
ஞானதிருட்டியால்‌ அழியப்‌ பார்க்குமது இரவியகூத்தி, 


மந்திரசுத்ி. வருமாறு: பெத்த “பஞ்சாட்சரமாய்‌ நின்ற 
திரோதாயியும்‌, மலமும்‌, சிவமும்‌, அருளும்‌, . ஆன்மாவுமாய்‌ 


98 


நின்ற நிலையை மாறிச்‌ சிவத்தையும்‌, அருளையும்‌_கீழிட்டுத்‌ 
தான்‌ முன்னாக ஆணவம்‌ சேட்டி த்‌ துக்கொண்டு நின்றதைப்‌ 
பக்குவப்பட்டு வரும்படிக்கு நின்ற . திரோதாயி ஆகிய 
நகாரத்தையும்‌ மகாரத்துடன்‌ கீழ்படுத்திச்‌சிவமும்‌ அருளும்‌ 
ஆகிய சிகாரவகாரங்களை முன்னிட்டு யகாரமாகிய தான்‌ 
நின்ற நிலையே நிலையாக வாவாகிய அருளிடமாகச்‌ சீயாகிய 
சீவானுபவத்திலே வாவாகிய அருளும்‌ கழலாமல்‌ கழல 
அனுபவத்திலே அதீதப்படுவது பஞ்சாட்சர தரிசனம்‌. 


இதில்‌ இரிபதார்த்தமும்‌ நித்தியமாய்‌ இருக்கும்படி. பதி 
மூதலாகிய சீயம்‌ வாவும்‌, பசு மூதலாகிய யகாரம்‌ பெறுதி 
யாய்‌ நின்று அனுபவிக்கப்‌ பாசமுதலாகிய மல இருள்‌ 
கெட்டு விளக்குக்கு இடமானால்‌ போல ஆணவ வலி 
கெட்டுக்‌ தன்‌ முதல்‌ கெடாமல்‌ அனுபவ ஏதுவாய்‌ நிற்க 
நகாரமாகிய திரோதாயி விருவத்‌ தோற்றமற நிற்ப, இப்படி. 
பஞ்சாக்ஷரரத்தைத்‌ தெரிசிப்பது. இது திரிபதார்த்தங்‌ 
களுடைய நித்தமான தரிசனம்‌. இந்தப்‌ பஞ்சாக்ூரத்தைச்‌ 
செபிக்கும்படி சிவானுபோகம்‌ சிகாரமாகவும்‌, அனுபவத்‌ 
தின்‌ விளக்கம்‌ அருளாகவும்‌, அனுபவ இலாபம்‌ அனுபவத்‌ 
அக்கு இல்லாமலால்‌ இவனுக்கே இலாபம்‌ ஆகையால்‌ அனு 
பவம்‌ எல்லாம்‌ இவனாகிய யகாரமாகவும்‌, அனுபவமாகிய 
சிவமும்‌, பெறுவானாகிய தானும்‌ இரண்டு பாவகமும்‌ தெரி 
யாமல்‌ மறைந்து அனுபவத்திலே அதீதம்‌ ஆக்குவது திரோ 
பவம்‌ ஆகிய ஈகாரமாசவும்‌, இருளினுடைய கேடெல்லாம்‌ 
விளக்கொளி ஆனாற்‌ போலவும்‌, அக்கினியினுடைய பிறபல. 
மெல்லாம்‌ மந்திரசத்திக்குப்‌ பலம்‌ கொடுத்தால்‌ போலவும்‌ 
தற்கேடே அனுபவ ஏதுவாய்‌ கிற்கும்‌ மகாரமாகய 
மலத்தையும்‌ ஒரு நிலையாக நின்று அனுபவிப்பதே 
பஞ்சாக்ஷர செபம்‌. இது ஒருவகைப்பட்டு நின்றதற்கு 
அத்தம்‌ சிவன்‌ பொருட்டு ஈமற்காரம்‌ என்ன அனுபவத்‌ 
திலே தான்‌ &ழ்ப்பட்டு வர பஞ்சாக்ஷர செபமாம்‌. 


- இதில்‌ பஞ்ச கிருத்தியம்‌, . அனுபவத்தினுடைய 
தோற்றம்‌, சிருட்டி. அனுபவத்தைக்‌ கொடுப்பது திதி. அனு 
பவத்தில்‌ தான்‌ மிகழாத்‌ தன்னழிவு. சங்காரம்‌. அனுபவம்‌: 
கதோற்றாத அ. திரோபவம்‌. அனுபவமேலீடு அனுக்கிரகம்‌. 
இதில்‌ -திருக்கூத்து. இருக்கும்படி: தற்பத. அங்கிசமாடுப 


4 


சிகாரமாகிய அனுபவமே தனுவாகத்‌ தற்பத வலியாகிய 
அருளே சாக்ஷியாகத்‌ தொம்பத அங்செமாயெ யகார 
மாகிய ஆன்மா அசிபதமாகிய அனாதியிலே இரண்டற்ற 
கலப்பைப்‌ பெறுவதே தானத்‌ திரையமாகத்‌ தொம்பத 
பெந்தம்‌ ஆகிய ஆணவக்கேடே அசிபதமாக வர்த்திக்க 
இப்படி தானத்திரையமான வாக்கியம்‌ மூன்றினும்‌ 
உள்ளடங்கிய சுத்த பஞ்சாக்ஷரமே திருக்கூத்தாகத்‌ தரிசிக்‌ 
கப்படும்‌. பெத்த பஞ்சாக்ூரத்தை அனுபவத்திலே தரிசிக்‌ 
கும்படி திரோதாயி இல்லை; மலமில்லை; சிவமில்லை; 
அருளில்லை; ஆன்மா இல்லையென்ன அனுபவமேயாய்‌ நின்ற 
நிலை யே நமசிவாய எனவும்‌ காண்க. இது மக்திரசுத்தி, 


இனி இலிங்கசுத்தி வருமாறு: விசுவத்தை உருசிப்‌ 
பிச்‌ துப்பொருளை மறைத்த திரோதாயியையும்‌, அனாதியிலே 
சிவ இழப்பைத்தந்த ஆணவத்தையும்‌, தான்‌ பிரிந்து 
பரையே நிலையாக அனுபவத்தைப்பெறும்‌ பஞ்சாக்ஷரம்‌ வழி 
யாக அந்த அனுபவம்‌ ஆகிய அகண்ட பரிபூரண போதா 
னந்தமாகிய சிவத்துடன்‌ ஒன்றும்‌ ஆகாமல்‌ இரண்டும்‌ 
ஆகாமல்‌, ஆகாசத்தில்‌ சத்த வாயுப்‌ போலப்‌ பிரிக்கப்படாத 
அனுபவத்துடன்‌ இரண்டற அழுந்தி, உள்ளு புறம்பு 
என்னும்‌ வேறுபாடற ஆணவ போதத்தாற்கு விஷேவத்‌ 
தோற்றம்காணுமது ஒழிக்து வேறொன்றும்‌ காணாதாம்‌ 
போல இவர்கள்‌ எவ்விடத்தும்‌ பொருளினுடைய 
தோற்றமே கண்டிருப்பது இலிங்கசுத்தி. இப்படிக்‌ கண்டி 
ருப்பதே இலிங்கத்துக்குச்‌ சுத்தியானவாறு எப்படி 
யென்னில்‌ ஆன்மா உபாதியான தத்துவ சாலங்கள்‌ கழல 
அத்தன்மையைக்‌ காண்பதே ஆன்மசுத்தியானால்‌ போலச்‌ 
சிவ உபாதியாகிய சகளகிட்களங்கங்கள்‌ கழலச்‌ சிவனுடைய 
நிருவிகாரம்‌ ஆகிய ஆனந்த சொருபம்‌ ஆகிய புரிபூரணத்‌ 
தைத்தரிசித்தது இலிங்கசுத்தியாம்‌. 


இங்குச்‌ சொல்லிவந்த பஞ்ச சுத்தியடனே சிவயோகம்‌ 
அளவாக யோசிக்கும்படி தத்‌ துவரூபகம்‌, தத்‌ துவ தரிசனம்‌, 
தத்துவசுத்தி என்னும்‌ இவை பூதசுத்தி. ஆன்மரூபகம்‌, 
ஆன்ம தரிசனம்‌, ஆன்மசுத்தி இவையே ஆன்மசுத்தி 
என்றது. இனிச்‌ சிவரூபகம்‌, திரவியசுத்தி, சிவதரிசனம்‌. 
மந்திரசுத்தி, சிவயோகம்‌, இலிங்கசுத்தி ஆக இப்படி. 


95 


முன்னொடு பின்‌ யோசித்துப்‌ பஞ்சசுத்தி பண்ணுவான்‌. 
இனிச்‌ சிவயோகம்‌ இருக்கும்படி. நின்மல சாக்கிரம்‌ என்றும்‌ 
நின்மல சொற்பனம்‌ என்றும்‌, நின்மல சுழுத்தி என்றும்‌, 
நின்மல துரியம்‌ என்றும்‌, நின்மல துரியாதீதம்‌ என்றும்‌ 
அஞ்சு வகைப்படும்‌. 


நின்மல சாக்கிரம்‌ இருக்கும்படி புறக்கருவிகள்‌ அடங்‌ 
கலும்‌ கழிந்த இடம்‌ நின்மல சாக்கிரம்‌ கழிந்த இடம்‌. 
அந்தக்கரண  வியாத்தியிலே நின்றும்‌ அதனைக்‌ கழிந்த 
இடம்‌ நின்மல சொற்பனம்‌ கழிந்த இடம்‌. சித்த விருத்தி 
யிலே கின்று சிந்தனை ஓமிந்த இடம்‌ நின்மல சுழுத்தி கழிந்த 
இடம்‌, நின்மல துரியம்‌ இருக்கும்படி பிராணவாயுவுடனே 
கூடி நின்று வேறொரு கருவியும்‌ அற்றது. அந்தப்‌ பிராண 
வாயுவும்‌ கழன்ற இடம்‌ நின்மல துரியம்‌ கழிந்த இடம்‌. நின்‌ 
மலாதீதம்‌ இருக்கும்படி ஆடி ஓய்ந்த பம்பரம்‌ போலவும்‌ 
கயிறற்ற ஊசல்‌ போலவும்‌ சுத்தாவத்தையிலே நிற்கின்ற 
அவதரம்‌ அதிலே மயக்க மடுக்கிற கேவலமாம்‌ விகற்ப 
மடுக்கிலே சகலமாம்‌. இவை இரண்டும்‌ தாக்காமல்‌ ஆண 
வத்தைக்‌ கேவல அவத்தையாலே கழித்து, மாயையைச்‌ 
சகல அவத்தையாலே கழித்து, சுத்தாவத்தையாலே 
கன்மத்தை ஒழித்தும்‌ ஆக இவ்வகையே மும்மலங்களும்‌ 
ஒழித்து இச்சாசத்தியினாலே மலத்தினுடைய வாதனையை 
ஒழித்துக்கரியா சத்தியினாலே ஞானசத்தியிலே நின்று 
ஞானசத்தியினாலே திரோதான சத்தியைக்‌ கழித்து மேற்‌ 
பராசத்தி இடமாக நின்று அனுபவ சத்தியுடனே கலந்து 
பேரின்பமாயெ சிவனென்ன த்தானென்ன இரண்டற்று 
ஞாதுரு ஞானஜேயங்கள்‌ மூன்றும்‌ நழுவாமல்‌ நழுவ நித்தி 
யம்‌, ஞானம்‌, அனந்தம்‌, ஆனந்தம்‌ இவை நாலும்‌ ஓன்று 
பட்டு ஒன்று படுகையிலே ஒருப்படுகையும்‌ குலையாமல்‌ 
அறித்தியம்‌, அஞ்ஞானம்‌, அனனதக்தம்‌, அனானந்தம்‌ இவை 
காலும்‌ கெடாமல்‌ கெட்டு, இப்படிப்பட்ட பாச விசாரங்கள்‌ 
அடங்கலும்‌ பிடித்த பேய்‌ கழல நின்றால்‌ போல இவனை 
விட்டு அன்னியமாகத்‌ தான்‌ ஆதித்தன்‌ சன்னிதியில்‌ 
விளக்குப்‌ போலத்‌ தான்‌ கெடுவதும்‌ செய்யாமல்‌ அவ்விடத்‌ 
அத்‌ தோன்றுவதும்‌ செய்யாமல்‌, சிவானுபவம்‌ பிறக்கச்‌ 
சிவனுடனே அக்கினிக்கு வெம்மை போலவும்‌, சலத்துக்குச்‌ 
சயித்தியம்‌ போலவும்‌, கண்ணும்‌ ஆதித்தனும்‌ போலவும்‌ 


98 


கேவலப்பட்ட ஆன்மாப்‌ போலவும்‌ பரசிவத்துடன்‌ 
அவிதமும்‌ ஆகாமல்‌ அத்‌.துவிதமும்‌ ஆகாமல்‌, அனுபோகம்‌ 
பிறக்க அழுக்துமது சிவபோகம்‌ என்பது. ஆன்மாவுக்கு 
அவதர விருத்தியால்‌ வந்த அவத்தைகள்‌ பதினெட்டுள்ளும்‌ 
சாக்ரொதி அவத்தை ஐந்தாகிய கீழாலவத்தையும்‌, அதி 
தாதியாகிய மத்தியாலவத்தையும்‌, இலையிற்றை தரிசித்து 
வரும்‌ நின்மல சாக்கிராதி அவத்தையான மேலாலவத்தை 
யும்‌ இந்த மூன்றினுக்கும்‌ காரணமாகிய கீழாலவத்தை 
யுடைய கேவலத்தையும்‌, மத்தியாலவத்தையுடைய 
சகலாவத்தையும்‌, நின்மல சாக்கிராதி அவத்தை 
உடைய சுத்தாவத்தையும்‌ ஆகிய பதினெட்டும்‌ கேவல 
அவத்தைக்கு ஆணவம்‌ அணையாகவும்‌, சகலாவத்தைக்கு 
மாயை துணையாகவும்‌, சுத்தாவத்தைக்குச்‌ சுத்தமாயை 
துணையாகவும்‌ சொல்லப்படும்‌. நின்மல சாக்கிராதி மூன்று 
வகையாய்‌ இருக்கும்‌. அது வருமாறு: 


சுத்த தத்துவம்‌ அஞ்சாலும்‌ கீழாலவத்தையும்‌ மத்‌ 
தியாலவத்தையும்‌ தரிசித்துப்‌ பிரியுமது ஒருவகையாகவும்‌; 
புறக்கருவியாகிய இந்திரியங்கள்‌ பத்தும்‌ பூதம்‌ ஐந்தும்‌ இட்‌' 
மாக நின்று விஷயங்களைக்‌ கிரகிக்கும்‌. சீவன்‌ போதம்‌ 
(இறக்க இருந்த இடம்‌ நின்மல சாக்கிரம்‌ என்றும்‌, அந்தக்‌ 
கரணங்களிலே ஆன்மாவினுடைய இச்சா ஞானக்‌ 
கிரியைக்கு இடமான மனம்‌, புத்தி, ஆங்காரம்‌ ஆகிய கரண 
வியர்த்தி அற்ற இடம்‌ நின்மல சொற்பனம்‌ என்றும்‌ 
ன்சீதன்னியனுக்கு அதிட்டானம்‌ ஆன சித்தவிகற்பம்‌: 
ஓடுங்கின இடம்‌ நின்மல சுழுத்தி என்றும்‌, சைதன்னிய 
வாகனமான பிராண. வாயுவும்‌ கழல இருந்த இடம்‌ கின்மல்‌ 
தூரியம்‌ என்றும்‌, ஆடி ஓய்ந்த பம்பரத் துக்கு . விசைகுலல்ர்‌ 
தால்‌ விழுக்த இடமே இட மானால்‌ போலவும்‌, அடிய ஊசல்‌ 
கயிறு அற்றால்‌ விழுந்த இடமே அதற்குத்‌ தாரகமானால்‌ 
போலவும்‌, கருவிக்‌ கூட்டம்‌ கலைந்தால்‌ அருள்‌ தாரகம்‌ 
இழிந்து வேறு ஒன்றும்‌ இல்லாமல்‌. .... ஸ்‌ கருவிப்போதம்‌ 
கழிய நின்ற சுத்தாவத்தையே நின்மலாதீதம்‌ என்று 
சொல்லப்படும்‌, இதுவும்‌ ஒரு...யாகவும்‌ இனிக்‌ கருவிப்‌ 
போதங்கள்‌ இறந்த சுத்தாவத்தையிலே விளக்குக்‌ காட்டக்‌ 
கண்ட கண்‌ போல அருளாதாரமாக நிற்றல்‌ சாக்கிரம்‌: 
அருளிலே நின்ற தன்னைத்‌ தரிசித்தல்‌ நின்மல சொற்பனம்‌ 


ar 


ஆகவும்‌, அந்தப்‌ பரையில்‌ நின்மலம்‌ எல்லாம்‌ தனதாகத்‌ 
தான்‌ அந்தப்‌ பரையாய்‌ விடுதல்‌ நின்மலசுழுத்தி ஆகவும்‌, 
தான்‌ அந்தப்‌ பரையான இடத்திலே ஆதித்தன்‌ ஒளியிலே 
அதிதப்பட்ட கண்ணுக்கு ஆதித்த சொரூபத்தினுடைய 
தோற்றம்‌ போல, சிவானந்த உதயமாகிய அனுபவத்தைப்‌ 
பெறுதல்‌ நின்மல அரியமாகவும்‌, ஆதித்த சொரூபத்தைக்‌ 
கண்ட கண்‌ ஆதித்தன்‌ ஆகாமல்‌ இருக்கையிலே தன்‌ 
அடைய பார்வை இழந்து பார்க்கிற முதலையும்‌ இழந்து 
ஆதித்தனாய்‌ அஇதப்பட்டால்‌ போலத்‌ தற்பாவம்‌, சிவபாவம்‌ 
இரண்டும்‌ கழல அனுபவமேயாய்‌ அனுபவத்தில்‌ அதீதப்‌ 
படுதல்‌ கின்மலாதீதம்‌ ஆகவும்‌, இதுவும்‌ இதுவும்‌ ஒருவகை 
யாகவும்‌ சொல்லப்படும்‌. இந்த மூன்று வகையினுள்ளும்‌ 
நடுவில்‌ சொல்லப்பட்ட நின்மல சாக்கிராதியின்‌ அதத்‌ 
திலே மலத்திரையங்களைக்‌ கெடுக்கும்படி விகற்ப மடுக்கிற 
சலைமாம்‌ என்றது கருவிப்‌ போதம்‌ கழன்ற இடத்திலே 
கருவிகளினுடைய கழற்றி நிகழ்ந்தாலும்‌ சகலமாம்‌ அதிலே 
மயக்கமடுக்கிற கேவலமாம்‌ என்றது, கருவி கழன்ற 
இடத்திலே அறியாமையாய்‌ இருப்பன்‌ ஆகில்‌ ஆணவ சகச 
மான கேவலமாம்‌. இனி மயக்க விகற்பமும்‌ அடாமல்‌ 
நிற்கும்‌ நிலை எப்படியென்னில்‌ மயக்கத்தையும்‌, விகற்பத்‌ 
தையும்‌ பிரித்துக்காட்டின அருளே ஆதாரமாக நிற்கப்படு 
மது. இனிக்‌ கேவலத்தாலே ஆணவத்தைக்‌ கழிக்கும்படி 
கருவிப்‌ போதத்தில்‌ அதித நிலை சமலவே ஆணவம்‌ கழலும்‌. 
இனிச்‌ சகல அவத்தையாலே மாயையைக்‌ கழிக்கும்படி. 
திரிவித கரணங்களையும்‌ சிவனுக்காக்கவே மாயரமலம்‌ 
கழியும்‌. சத்தாவத்தையாலே கன்ம மலத்தை ஒழிக்கும்படி 
அருளாதாரமாக ஆகாமிய சுத்தி பிறந்து வரலால்‌ கன்ம. 
மலம்‌ ஒழியும்‌. இப்படி மலத்திரையங்களைச்‌ சுத்தி பண்ணி 
மலத்தினுடைய வாதனையை இச்சா சத்தியினாலே 
ஓழிக்கும்படி சிவனுடைய இச்சை ஆன்மாவை 
எக்காலம்‌ தஇிருவடியிலே இடுவோம்‌ என்பதாதலால்‌ இப்‌ 
பொழுது அருட்போதனானமையால்‌ அவரை எடுத்துச்‌ 
சாதித்தவர்களுக்குப்‌ பஞ்சில்‌ துகளொரு பாரமல்லா 
தால்‌ போல அனாதியே பெத்தமாய்‌ வருகிற செனன 
வலையை இயற்றிய சிவனுடை!! இச்சாசத்திக்கு வாதனா 
போதத்தை மாற்றுதல்‌ பாரமலவாதலால்‌ சிவன்‌ தன்‌ 
மேல்‌ வைத்த கருணையாகிய இச்சையை வியக்கவே வாதனா. 
138 


98 


போதம்‌ கேடும்‌. இனிக்‌ கிரியாசத்தியினாலே ஞான சத்தி 
நிற்கும்படி. தற்போதச்‌ சேட்டை அற்ற அறிவுக்குப்‌ போக்கு 
வரவில்லாமலால்‌ இவனுக்குப்‌" பெத்தத்திலே பஞ்ச 
இருத்தியத்தைப்‌ பண்ணின ரியா சத்தி முத்தியிலும்‌ பஞ்ச 
கிருத்தியம்‌ ஒழியாதாதலால்‌, இவன்‌ கெடாமல்‌ உண்டாக்கிச்‌ 
செல்லுமதே இரியா சத்தியாக ஞானமே இவனுக்கு 
ஆதாரமாகத்‌ தெரிசனப்படுத்தி வருதலால்‌ கிரியா 
சத்தியினாலே ஞானசத்தியிலே நிற்கப்‌ பெற்றது ஞான 
சத்தியினாலே திரோதான சத்தியைக்‌ கழிக்கும்படி 
விசுவத்தை மறைத்து உரிசிப்பிச்சு நின்ற இரோபவம்‌ மாறி 
ஞான சத்தியாகவே அந்த விசுவம்‌ கான்ற சோறு போலவும்‌ 
பண்ணி, இந்திர சாலவித்தைக்குள்‌ அகப்பட்டு மயங்கின 
கண்‌ கட்டுவிடவே அது பொய்யாய்‌ இயல்பான காரியம்‌ 
தோன்றினால்‌ போல அகண்டமும்‌ வேறு ஒன்று அறச்‌ 
சிவஞானமே பூரணமாகத்‌ தோன்றுதலால்‌, ஞான சத்தி 
யினாலே திரோதான சத்தியைக்‌ கழிக்கப்பட்டது பராசத்தி 
யிடமாக நின்று அனுபவ சத்தியுடனே கலக்கும்படி விசுவக்‌ 
கழற்றியின்‌ உதயமான சிவஞான விகாரமும்‌ அவிகாரமு 
மறிய ஆதித்தனுடைய பிரபை ஆதித்தனைக்‌ கூடி நிற்கு 
மாறு போலச்‌ சவனுடனே சகசமாய்ப்‌ பூதங்கள்‌ நாலுக்கும்‌ 
ஆகாசம்‌ இடம்‌ கொடுத்து நின்றாலும்‌ அவையிற்றோயாத 
வாறு போலச்‌ சகலத்தையும்‌ தன்னிடத்திலே பொதிந்திருந்‌ 
தாலும்‌, அலையிற்றோயாத மாய்‌ நின்மலமாய்‌ இருப்பது 
பரை. இனி அனுபவ சத்தி இருக்கும்படி முன்‌ சொன்ன 
பரையினுடைய சுபாவத்தைப்‌ பெற்ற சைதன்னியனுக்கு 
அனுபவ உதயத்தை விளக்கம்‌ செய்விப்பதாய்வது அனு 
பவசத்தியாதலால்‌, பராசத்தியிடமாக நின்று அனுபவ சத்தி 
யுடனே கலந்து இனிப்‌ பேரின்பமாக சிவன்‌ என்னத்தான்‌ 
என்ன இரண்டறும்படி அந்தப்பேரின்பம்‌ எல்லாம்‌ சிவமாக 
வும்‌, அந்த இன்பம்‌ இன்பத்‌அக்கு இல்லாதது தானாகவும்‌ 
இப்படி ஒன்றும்‌ ஆகாமல்‌ இரண்டும்‌ ஆகாமல்‌ இரண்டற்று 
ஞாதுருஞானஜேயங்கள்‌ நழுவாமல்‌ கழுவும்படி ஞாதுரு 
வாகியதானும்‌, ஞானமாகிய அருளும்‌, ஜேயமாகிய சிவமும்‌, 
ஆதித்தனைக்‌ காண்கிற கண்ணும்‌, ஆதித்தனைக்‌ காட்டுகிற 
ஒளியும்‌, ஆதித்தனும்‌ இந்த மூன்று விருத்தியும்‌ பகுத்து 
விசாரியாமல்‌ காட்சியே அதீதமாக நின்றுல்‌ போல' 
அனுபவானந்தமே அதித நிலையாகச்‌ -சைதன்னியம்‌ 


99 


பெறுவது, இணி ஞாதுரு ஞானஜேயங்கள்‌ கழுவாமல்‌ 
நழுவும்‌ “என்றது முனர்‌ சொன்ன நின்மல சாக்ரொதி 
ஐந்தையும்‌ மலத்திரையங்கள்‌ கெட, இருந்த இடத்து 
அருளாதாரமாகத்‌ தன்னைக்‌ கண்ட நிலையைச்‌, சாக்கிரம்‌ 
ஆகவும்‌, இச்சாஞானக்கிரியைகளைக்‌ ' கழித்துப்‌ பரை 
தரிசனமான இடம்‌ சொற்பனம்‌ ஆகவும்‌, பரையினுடைய 
சுபாவம்‌ எல்லாம்‌ தானாய்‌ நின்ற நிலை சுழுத்தி ஆகவும்‌, 
அனுபவ சத்தியுடன்‌ கலம்‌ து அனுபவத்தைப்‌ பெறும்‌ நிலை 
அரியமாகவும்‌, பேரின்ப சிவனுடனே இரண்டறக்‌ கலந்து 
தற்பாவ சிவ பாவம்‌ இரண்டும்‌ கழல இரண்டற அதீதப்‌ 
பட்டு நிற்பது அதீதமாகவும்‌ சொல்லப்படும்‌. இந்தச்‌ 
சுகாகீத. நிலையிலே நித்தியம்‌, ஞானம்‌, அனக்தம்‌, ஆனம்‌ 
தங்கள்‌ நாலும்‌ ஒன்றுபட்டு, ஒன்றுபடுகையிலே ஒருப்‌ படு 
கையும்‌ குலையாமல்‌-என்ப து-நித்தியம்‌-அழியாத து, ஞானம்‌- 
அறிவு; அனக்தம்‌-அளவிறந்தது; ஆனந்தம்‌-சுகம்‌, இந்க 
நாலு குணமும்‌ பதி இலக்கணம்‌. பசு இலக்கணமும்‌ பதி 
இலக்கண விபரமும்‌, பசு இலக்கண விபரமும்‌ வருமாறு. 


ஆனந்தமாய்‌ இருப்பது பதி, அந்த அனந்தத்தை 
அனுபவித்து ஆனந்தமாய்‌ இருப்பான்‌ பசு. அனந்தம்‌-அள 
விடப்படாமல்‌ இருப்பது பதி, அந்த அளவிடப்படாமல்‌ 
நின்ற பூரணம்‌ எல்லாம்‌ தன்‌ இலாபமாக நின்று அனுபவிப்‌ 
பான்‌ பசு. ஆதலால்‌ இவனும்‌ அளவிடப்படான்‌. சருவஜ்‌ 
ஜனனாய்ச்‌ சருவத்தையும்‌ அறிவிக்கும்‌ ஞானத்‌ இனை 
உடையவன்‌ சிவன்‌. அறிவிக்க அறியும்‌ ஞானத்தினை 
உடையவன்‌ பசு. இனி நித்தியமாய்‌ உள்ளவன்‌ சிவன்‌. 
சிவனுடைய நித்தியமான சொரூபம்‌ எல்லாம்‌ ௬௧ ரூபமாய்‌ 
இருக்கும்‌ ஆதலால்‌, அவனுடைய சுகமெல்லாம்‌ அவனுக்‌ 
கில்லாமை இவனுடைய லாபம்‌ ஆதலால்‌ நித்தமான சுகம்‌ 
உள்ளளவும்‌ அனுபவிக்கிற ஆன்மாவும்‌ நித்தன்‌. இவைகள்‌ 
ஒன்‌ றுபடுகையிலே ஒருப்படுகையும்‌ குலையாமல்‌ - என்ப து- 
சிவனுடைய நித்தம்‌ இவனுடைய நித்தம்‌ ஆகவும்‌, 
சிவனுடைய ஞானம்‌ இவனுடைய ஞானமாகவும்‌, சிவ 
னுடைய அளவுபடாமை இவனுடைய அளவுபடாமை 
ஆவும்‌, சிவனுடைய ஆனந்தம்‌ இவனுடைய ஆனந்த 
மாகவும்‌ ஒன்றுபட்டு ஓன்றுபடுகையிலே இவைகள்‌ 
எல்லாம்‌ இவனுடைய லாபம்‌ ஆதலால்‌ ஒருப்படுகையும்‌ 


100 


குலையாமல்‌-என்ப.து-அனித்தம்‌, அஞ்ஞானம்‌, அனனந்தம்‌.. 
அனானந்தம்‌. இவை காலும்‌ பாசலகஷ்ணம்‌. இவைகள்‌ கெடா 
மல்‌ கெடும்படி அனித்தம்‌ என்பது அழியப்பட்டது. அஞ்‌ 
ஞானம்‌ என்பது செடம்‌. அனனந்தம்‌ என்பது அளவிடப்‌ 
பட்டது. அனானந்தம்‌ என்பது சுகமில்லாதது, இவ்விடத்‌ 
தில்‌ பாசம்‌ கெடாமல்‌ கெட்டு நிற்கையிலே இந்த நாலு 
குணமும்‌ தெரிசிக்கும்படி பாசம்‌ என்பது முதல்‌ கெடாது 
ஆதலால்‌ அனித்தியம்‌ கெட்டது. இவனை வாதிக்கும்‌ பாசம்‌ 
இவனை வாதியாதபடியால்‌ நித்தம்‌ கெட்டது. இதனுடைய 
செடத்துவம்‌ டெத்தலால்‌ அஞ்ஞானம்‌ கெடாமல்‌ நின்றது. 

இவனுக்கு அஞ்ஞானத்தைக்‌ கொடுக்கமாட்டாதாதலால்‌ 
அஞ்ஞானம்‌ கெட்டு மோக்ஷார்த்தம்‌ பிறக்கையால்‌ அன 
னந்தமாயம்‌ கெடுபட்டனு. எருக்கெட்டுப்‌ பயிருக்குப்‌ பிர 

பலம்‌ கொடுத்தாற்போலத்‌ தற்கேடே தனக்கு நிலையாதலால்‌ 
அந்தமாகாமல்‌ கெடாமல்‌ நின்றது. இவனுக்குச்‌ சிவ 
இழப்பாகச்‌ செய்து அனுபூதி நின்ற நிலை கெடுதலால்‌ 

அனந்தமாய்க்‌ கெட்டது, இருள்‌ கெட்டு விளக்கு ஒளி 
கொடுத்தாற்போல ஆணவக்கேடே அனுபவ விளைவாத 
லால்‌ அனானந்த பாவம்‌ கெட்டு ஆனந்த ஏதுவா நின்றது. 

இப்படிக்‌ கெடாமல்‌ கெட்டு நிற்கும்‌ பாச விகாரங்கள்‌ அடங்‌ 
கலும்‌ பிடித்த பேப்‌ கழல நின்றால்போல என்பது பேய்‌ 
பிடியுண்டவனுக்கு உண்டான வியாபாரம்‌ எல்லாம்‌ பேயின 
தேயாய்‌ இவனுக்கு இல்லாதவாறுபோல, சருவ உபாதியும்‌ 

இவனை விட்டு அன்னியமாக ஆதித்தன்‌ சன்னிதியில்‌ விளக்‌ 

குப்‌ போல விளக்கினுடைய பிரபை மேலீடற ஆஇத்த 

ஒளியிலே அடங்கி நின்றால்போலப்‌ பெறுதி எல்லாம்‌ சிவமும்‌ 

பெறாமை எல்லாம்‌ தானுமாகச்‌ சிவானுபவத்துடனே 

இரண்டறக்‌ கலந்து அக்கினிக்கு வெம்மையும்‌ சலத்துக்குச்‌ 

சயித்தியம்‌ போலவும்‌ கண்ணும்‌ ஆதித்தனும்‌ போலவும்‌, 

கேவலப்பட்ட ஆன்மாப்‌ போலவும்‌, பரசிவத்துடனே 

அனுபவம்‌ பிறக்க அழுக்துமதே சிவபோகம்‌. இப்படி தச 

காரியம்‌ தரிசிப்பான்‌. 


முத்துக்குமாரதேசிகர்‌ இருவடி அடியேன்‌ சரூல்‌ 
நீங்காமல்‌ வாழ்க. 


